பாகம்‌ -1 


ஆதியாகமம்‌ - உபாகமம்‌ 


புஸ்தகங்கள்‌ 


82 00 [தமிழ்‌] ஆடியோவிலும்‌ இதே வேத பாடங்கள்‌ இருக்கின்றன! 


அவைகள்‌ அனைத்தும்‌ இந்த பாடங்களுக்கு பொருந்தும்‌ வகையில்‌ 
வேதாகமத்திலுள்ள புஸ்தகங்களுக்கு - ஏற்ப 
இவைகளிலுள்ள பாகங்களுக்கு - ஏற்ப 
பக்கங்களுக்கும்‌ - ஏற்ப 
உங்கள்‌ வசதிக்கென்று செய்யப்பட்டிருக்கின்றன! 


“பைபிளைக்‌ கற்றுக்கொள்ளுவோம்‌”” - பாகம்‌-1 


(ஆதியாகமம்‌ - உபாகமம்‌ புஸ்தகங்கள்‌ வரை) 


8௮ 0யிம்‌௨ [தமிழ்‌] ஆடியோ வேத பாடங்களை நீங்கள்‌ கேட்க விரும்பினால்‌ 
வ்‌ கீழ்காணும்‌ பாகை பயன்படுத்தவும்‌: 


https://www.youtube.com/playlist?list=PL8ZKQeO]-f2xzdu8ScGmUGQu2e Pt6PZR 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - ஆதியாகமம்‌ - பக்கம்‌ | 2 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 1 - பகுதி 1 
ஆதியாகமம்‌ 


1. ஆதியாகமம்‌ 1:1-“ஆதியில்‌ தேவன்‌ வானத்தையும்‌, பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌” 


அப்படி கர்த்தர்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்த போது, 
அவரோடு கூட வேறு யாராவது இருந்தார்களா? - ஆம்‌ - இருந்தார்கள்‌ - 
யோபு 38:47 - யார்‌ அவர்கள்‌? - தேவ புத்திரர்கள்‌ - அதாவது அந்த 
நாட்களில்‌ இருந்த தேவ தூதர்கள்‌. 


2. அந்த தேவதூதர்கள்‌ என்னென்ன வகைகளாக இருந்தார்கள்‌. 
1. பிராதான தூதர்கள்‌ - 
> மிகாவேல்‌ - தானியேல்‌ 1:13 
> காபிரியேல்‌ - தானியேல்‌ 8:15,16 
> லூசிபர்‌ - ஏசாயா 14:12 


11. சேராபீன்கள்‌ - இவர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌, அவ்வாறு செட்டைகள்‌ 
இருந்தன -ஏசாயா 6:1-4. இவர்கள்‌ ஆயிரக்கணக்கில்‌ இருந்தார்கள்‌. 


111. கேருபீன்கள்‌ - இவர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌, நந்நான்கு செட்டைகள்‌ 
இருந்தன -எசேக்கியேல்‌ 10:19-21 - இவர்களும்‌ ஆயிரக்கணக்கில்‌ 
இருந்தனர்‌. 


17. பணிவிடை தூதர்கள்‌ - வெளி 5:11 - இவர்கள்‌ கோடிக்கணக்கில்‌ 
இருந்தார்கள்‌. 


இந்த தேவதூதர்கள்‌ அனைவரும்‌, இயந்திரங்களைப்‌ போலவே, செயல்பட்டனர்‌. 


இவர்கள்‌, கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கட்டளையிட்ட எல்லா வேலைகளையும்‌, 
உடனுக்குடனே செய்து முடித்து விடுவார்கள்‌. 


ஆனால்‌ இவர்கள்‌ அனைவருமே, கர்த்தர்‌ மேல்‌ எந்த அன்பையும்‌ 
வெளிப்படுத்த முடியாதவர்களாக இருந்தார்கள்‌ 


பக்கம்‌ | 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - ஆதியாகமம்‌ 


3. கர்த்தர்‌ பூமியைச்‌ சிருஷ்டித்த பின்பு, ஒரு நீண்ட காலம்‌ கடந்து சென்றது. பல 
ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருந்திருக்கலாம்‌ என்று வேத வல்லுநர்கள்‌ 
கூறுகின்றனர்‌. 


பின்பு ஒரு நாள்‌, பிரதான தூதர்களில்‌ ஒருவனான லூசிபர்‌, கர்த்தருக்கு 
விரோதமாக ஒரு புரட்சியைச்‌ செய்தான்‌. அவன்‌ செய்த புரட்சி என்ன? - 
ஏசாயா 14:12-14. அவன்‌ நானும்‌ கர்த்தருக்கு ஒப்பாவேன்‌ என்று தன்னையும்‌ 
கர்த்தருக்கு சமமாக்க முயற்சித்தான்‌. 


அப்படிச்‌ செய்தபோது, பணிவிடை தூதர்களில்‌ ஒரு பங்கு தூதர்களும்‌, 
லூசிபரோடு சேர்ந்து கொண்டார்கள்‌. 


எனவே, தமக்கு விரோதமாகச்‌ செயல்பட்ட அந்த தேவதூதர்கள்‌ மேல்‌, 
கர்த்தர்‌ நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிருந்தது. ஆனால்‌ அவர்கள்‌ 
அனைவரும்‌ ஆவிகளாக இருந்தபடியால்‌, அவர்களை ஒரே அடியில்‌ அழித்து 
விடமுடியாது. 


எனவே, லூசிபருக்கு கர்த்தர்‌ கொடுத்த நான்கு கட்டத்‌ 
தண்டனைகளையும்‌ விவரிப்பதுதான்‌, வேத புத்தகம்‌ எழுதப்பட்டிருப்பதின்‌ 
நோக்கங்களில்‌ ஒன்றாகும்‌. 


கர்த்தர்‌ லூசிபருக்குக்‌ கொடுத்த முதல்‌ கட்ட தண்டனை என்ன? 
அவனைப்‌ பரலோகத்திலிருந்து வெளியே துரத்தி விட்டார்‌. 


அப்படி தள்ளப்பட்ட லூசிபர்‌, பூமியில்‌ வந்து விழுந்து, அவனே 
சாத்தானாக மாறினான்‌. அப்படியே, அவனோடு இணைந்து நின்று, கர்த்தருக்கு 
விரோதமாகச்‌ செயல்பட்ட அனைத்துப்‌ பணிவிடை ஆவிகளையும்‌, கர்த்தர்‌ 
விண்ணுலகத்திலிருந்து வெளியே தள்ளி விட்டார்‌. அவர்கள்‌ பூமியின்‌ 
மேலுள்ள வானத்திலும்‌, பூமியின்‌ மேலும்‌ வந்து விழுந்து, அவர்களே, அசுத்த 


ஆவிகளாக, அதாவது பிசாசுகளாக மாறினார்கள்‌. 


4. லூசிபருக்குக்‌ கர்த்தர்‌ கொடுத்த இரண்டாம்‌ கட்ட தண்டனை என்ன? அதை 
நாம்‌ இன்னும்‌ சற்றுநேரத்தில்‌ கற்றுக்கொள்ள இருக்கிறோம்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 1 - பழைய ஏற்பாடூ - ஆதியாகமம்‌ - பக்கம்‌ [3 


5. ஆனால்‌, சாத்தானுக்கும்‌, மற்ற அவனோடு சேர்ந்துகொண்ட அசுத்த 
ஆவிகளுக்கும்‌, கர்த்தர்‌ கொடுக்கும்‌ கடைசி இரண்டு கட்ட தண்டனைகளும்‌, 
இதுவரையிலும்‌ நிறைவேறவில்லை. அவைகள்‌ இந்த உலகத்தின்‌ கடைசி 
நாட்களில்தான்‌ கொடுக்கப்பட இருக்கின்றன. அவைகளை நாம்‌ இந்தப்‌ 
புத்தகத்தின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ கற்றுக்கொள்ளப்போகிறோம்‌. 


6. அப்படி பூமியில்‌ விழுந்த லூசிபரும்‌, அவனைச்‌ சார்ந்த தூதர்களுமே, கர்த்தர்‌ 
நேர்த்தியாகச்‌ சிருஷ்டித்திருந்த பூமியை ஒரு ஒழுங்கின்மையும்‌, வெறுமையும்‌, 
இருள்‌ நிறைந்த ஒரு இடமாயும்‌ மாற்றிப்போட்டனர்‌ - ஆதியாகமம்‌ 1:2 


மனிதனின்‌ படைப்பு 


7. எனவே, அப்படி லூசிபரும்‌, அவனோடு சேர்ந்து கொண்ட சில 
தேவதூதர்களும்‌, கர்த்தர்‌ மேல்‌ அன்பில்லாமல்‌ போனவர்களாய்த்‌ தமக்கு 
விரோதமாய்‌ புரட்சி செய்ததால்‌, கர்த்தர்‌ தம்‌ முழு அன்பையும்‌ 
காண்பிப்பதற்கும்‌, அப்படி அவர்‌ காண்பித்த அன்பை, அவர்கள்‌ திரும்பத்‌ 
தம்மேல்‌ காண்பிப்பதற்குமாக, மனுக்குலம்‌ என்ற இன்னொரு சிருஷ்டியை, 
இந்த பூமியில்‌ உண்டாக்கத்‌ தீர்மானித்தார்‌. 


அப்படி அன்பு நிறைந்த மனிதர்களை, கோடிக்கணக்கில்‌ பூமியில்‌ 
உண்டாக்கி, அவர்களோடு தாமும்‌ வானத்திலிருந்து இறங்கி வந்து, வாசம்‌ 
செய்ய வேண்டும்‌ என்பதே, அவருடைய திட்டமாக இருந்தது -வெளி 21:3. 


8. இதுவே மனுக்குலத்தைக்‌ கர்த்தர்‌ சிருஷ்டித்ததின்‌ பிரதான நோக்கமாயிருந்தது. 


இந்த மாபெரும்‌ சத்தியத்தை நாம்‌ புரிந்து கொண்டோமானால்‌, இந்த 
உலகத்தில்‌ நாம்‌ ஏன்‌ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்‌, என்பதைத்‌ தெளிவாக 
விளங்கிக்‌ கொள்ளமுமுயும்‌. 


முதலாவதாக, நாம்‌ நினைத்துக்‌ கொண்டிருப்பதைப்‌ போல்‌, இந்த 
பூமியில்‌ நாம்‌ வாழ்ந்து வருவது, நாம்‌ நன்றாகப்‌ புசித்து, குடித்து, இந்த 
உலக இன்பங்களை அனுபவித்து, பின்பு ஒரு நாள்‌ மரித்துப்‌ போவதற்கு 
அல்ல என்பதை நாம்‌ விளங்கிக்‌ கொள்ளுவோம்‌. 


பக்கம்‌ |4 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - ஆதியாகமம்‌ 


இரண்டாவதாக, இந்த பூமியில்‌ நாம்‌ உயிரோடிருக்கும்‌ நாள்‌ மட்டும்‌ 
அல்ல, நம்முடைய சரீர மரணத்துக்குப்‌ பின்பும்‌, நாம்‌ கர்த்தருடன்‌ நித்திய 
நித்தியமாக வாழ்ந்து வருவதற்கு, நம்மை ஆயத்தம்‌ செய்து கொள்ளவே, 
இந்த உலகத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்‌ என்பதையும்‌, நாம்‌ புரிந்து 
கொள்ளுவோம்‌. 


மூன்றாவதாக, நம்‌ வாழ்க்கையில்‌ அன்பு, இரக்கம்‌, மன்னிப்பு ஆகிய 
குணங்களால்‌ எப்பொழுதும்‌ நிறைந்து வாழ்ந்து வருவதே, நாம்‌ கர்த்தரோடு 
வாழ்ந்து வர, நம்மை தகுதிப்படுத்தும்‌ என்பதை உணர்ந்து, 
அப்படிப்பட்டவர்களாகவே இந்த பூமியில்‌ வாழ்ந்து வருவோம்‌. 

நான்காவதாக, இந்த உலக வாழ்க்கை முழுவதும்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
எதாவது காரியங்களில்‌ உபயோகமுள்ளவர்களாக வாழ்ந்து வரவே முயற்சி 
செய்வோம்‌. 


9. பூமி சீர்திருத்தப்படுதல்‌ 


இப்படித்‌ தம்மோடு அன்பில்‌ நிறைந்தவர்களாக, வாழ்ந்து வரும்படிக்கு, 
ஒர்‌ திரள்‌ கூட்டம்‌ மனிதர்களை உண்டாக்கத்‌ தீர்மானித்த கர்த்தர்‌, அந்த 
மனுக்குலம்‌, இந்த பூமியில்‌ அனைத்து வசதிகளுடனும்‌, சிறந்த முறையில்‌ 
வாழ்ந்து வரும்படிக்கு, பூமியைச்‌ சீர்ப்படுத்தினார்‌. எப்படி? 


1. ஆதியாகமம்‌ 1:3-10-முதலாவதாக, 
மனிதர்கள்‌, இந்த பூமியில்‌ வாழ, அவர்களுக்கு அத்தியாவசியமாகத்‌ 
தேவைப்படக்கூடிய மூன்று காரியங்களைக்‌ கர்த்தர்‌ உண்டாக்கினர்‌. 


அவைகள்‌ என்னென்ன? -வெளிச்சம்‌, காற்று, குடிநீர்‌. 


11. ஆதியாகமம்‌ 1:11,12- இரண்டாவதாக, 

கர்த்தர்‌ மனிதர்களின்‌ ஆகாரத்துக்கென்று, புல்‌ வகைகளையும்‌, பூண்டு 
வகைகளையும்‌, கனி தரும்‌ விருட்சங்களையும்‌, பூமியிலிருந்து 
முளைப்பிக்கச்‌ செய்தார்‌. அப்படி முளைப்பிக்கச்‌ செய்த போது, 
பூண்டுகளையும்‌, கனி தரும்‌ மரங்களையும்‌, தங்கள்‌ தங்கள்‌ 
ஜாதிகளின்படியே தங்களுக்குள்ளாகவே, விதையையுடையவகைகளாக 
அவைகளைப்‌ படைத்து, மனுக்குலம்‌ பல்லாயிரக்கணக்கான 
ஆண்டுகளுக்கு, தங்கு தடையின்றி, தொடர்ந்து தங்கள்‌ ஆகாரங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்படி, அப்படி விதைகளுடன்‌ அவைகளைப்‌ படைத்தார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - ஆதியாகமம்‌ - பக்கம்‌ [5 


111. ஆதியாகமம்‌ 1:14-18 - மூன்றாவதாக, 
நாட்களையும்‌, காலங்களையும்‌, வருடங்களையும்‌ மனிதர்கள்‌ அறிந்துகொள்ள, 
சூரியனையும்‌, சந்திரனையும்‌, நட்சத்திரங்களையும்‌ கர்த்தர்‌ படைத்தார்‌. 


17. ஆதியாகமம்‌ 1:22-25 - நான்காவதாக, 
மனிதர்களுடைய வாழ்க்கையில்‌ அவர்கள்‌ விரக்தி அடையாமல்‌ 
இருப்பதற்கும்‌, அவர்களுடைய பொழுது போக்குக்காகவும்‌, பல 
வகைகளான, பறவைகளையும்‌, மீன்களையும்‌, நாட்டு மிருகங்களையும்‌, 
காட்டு மிருகங்களையும்‌, அவை அவைகளின்‌ இனப்பெருக்க 
அவயங்களோடும்‌ படைத்து, அவைகளும்‌ பல நூற்றாண்டுகளுக்குத்‌ 
தொடர்ந்து மனிதர்களுடன்‌ வாழ்ந்து வந்து, மனிதர்களை மகிழ்ச்சியடையச்‌ 


செய்ய வேண்டும்‌ என்று அவைகளைத்‌ திரள்திரளாக உண்டாக்கினார்‌. 


10. இப்படி மனிதனின்‌ இன்பமான வாழ்க்கைக்குத்‌ தேவையான 
சகலகாரியங்களையும்‌ படைத்த பின்பு, கர்த்தர்‌ முதல்‌ மனுஷனாகிய 
ஆதாமையும்‌, முதல்‌ மனுஷியாகிய ஏவாளையும்‌ உருவாக்கினார்‌. எப்படி? 

1. ஆதியாகமம்‌ 1:26,27 
11. ஆதியாகமம்‌ 2:7 
111. ஆதியாகமம்‌ 2:21,22 


11. அந்த முதல்‌ மனித தம்பதியராகிய ஆதாமின்‌ மேலும்‌, ஏவாளின்‌ மீதும்‌, 
கர்த்தர்‌ மட்டில்லாத அன்பைக்‌ காண்பித்து, அவர்களோடு, தினமும்‌ 
மகிழ்ச்சியோடு உலாவி வந்தார்‌. ஒரு நீண்ட காலத்துக்குக்‌ கர்த்தரும்‌, முதல்‌ 
மனித தம்பதியரும்‌, இப்படி மகிழ்ச்சியோடு உறவாடி வந்தனர்‌ என்று வேத 
பண்டிதர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


கர்த்தரும்‌, ஆதாம்‌, ஏவாளைப்‌ போல, அன்பு நிறைந்த பெருங்கூட்டம்‌ 
மனிதர்கள்‌, பல நூற்றாண்டுகளில்‌ இடைவெளியில்‌, பூமி முழுவதிலும்‌ பெருகி 
தாம்‌, அவர்களோடு மகிழ்ச்சியோடு வாசம்‌ செய்யப்போகும்‌ அந்த 
நாட்களுக்காக வாஞ்சையோடு காத்திருந்தார்‌. 


12. ஆனால்‌, கர்த்தருக்கும்‌, முதல்‌ மனித தம்பதியருக்கும்‌ மத்தியில்‌ இருந்த, 
அந்த அன்பின்‌ உறவைச்‌ சாத்தானால்‌ பொறுத்துக்‌ கொள்ள முடியவில்லை. 
எனவே அவன்‌ என்ன செய்தான்‌? 


பக்கம்‌ | 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - ஆதியாகமம்‌ 


13. 


14. 


15. 


16. 


17. 


தான்‌ செய்த அதே தவறையே, அவர்களையும்‌ செய்யும்படியாகத்‌ 
தூண்டிவிட்டு, நீங்களும்‌ ஒரு காரியத்தைச்‌ செய்தால்‌, கர்த்தரைப்‌ போலவே 
ஆகிவிட முடியும்‌ என்று வஞ்சித்தான்‌. அது என்ன காரியம்‌? 


கர்த்தர்‌ கொடுத்திருந்த, ஒரு கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, அவர்‌ புசிக்கக்‌ 
கூடாது என்று கட்டளையிட்டிருந்த ஒரு கனியைப்‌ பறித்து, புசிக்கும்படியாக 
அவர்களைத்‌ தூண்டிவிட்டான்‌. 


அவர்களும்‌ கர்த்தருடைய வார்த்தையை விட சாத்தானுடைய 
வார்த்தைகளினால்‌ கவரப்பட்டு, அந்தக்‌ கனியைப்‌ புசித்தார்கள்‌. 


அதனுடைய விளைவு என்ன? மனுக்குலத்துக்கு இரண்டாவது எஜமானாக, 
சாத்தான்‌, கர்த்தருக்கும்‌, மனுக்குலத்துக்கும்‌ நடுவில்‌ வந்து உட்கார்ந்து 
கொண்டான்‌. எனவே, அவனுடைய வார்த்தைகளுக்கும்‌, மனுக்குலம்‌ 
கீழ்ப்படியும்படியான ஒரு நிலை வந்தது. 


கர்த்தர்‌ மனுக்குலத்தைத்‌ தம்மேல்‌ பூரண அன்பு செலுத்துவதற்காகவே 
சிருஷ்டித்திருந்தார்‌. ஆனால்‌ சாத்தானோ, அவர்களைப்‌ பகை, கோபம்‌, 
சுயநலம்‌ போன்ற தீய குணமுள்ளவர்களாய்‌ அவர்களை மாற்றி, தீமையான 
காரியங்களையே செய்யும்படிக்குத்‌ தூண்டிவிட்டான்‌. 


ஆனாலும்‌ கர்த்தர்‌, தாம்‌ அன்பு நிறைந்த ஒரு திரள்கூட்ட மனிதர்களோடு 
வந்து வாசம்‌ செய்ய வேண்டும்‌, என்று திட்டமிட்டிருந்த அந்தக்‌ காரியம்‌ 
சாத்தானின்‌ வஞ்சனையால்‌, தடைபட்டுப்‌ போகக்‌ கர்த்தர்‌ 
இடங்கொடுக்கவில்லை. 


எனவே, கர்த்தர்‌ என்ன செய்தார்‌? மனிதன்‌ மேல்‌, இன்னொரு எஜமானாக 
உட்கார்ந்து கொண்ட சாத்தானைத்‌ தூக்கி எறிந்தாலொழிய மனிதர்களை 
அன்புள்ளவர்களாய்‌ மாற்ற முடியாது என்பதற்ககாவும்‌, ஆதியிலே லூசிபர்‌ 
தமக்கு விரோதமாகச்‌ செய்திருந்த புரட்சிக்கு இரண்டாவது தண்டனையாகவும்‌, 
ஒரு காரியத்தை அறிவித்தார்‌. அது என்ன? 


18. 


19. 


20. 


21. 


22 


23, 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - ஆதியாகமம்‌ - பக்கம்‌ | 7 


ஆதியாகமம்‌ 3:15- தாம்‌ இயேசுவானவரை, இந்த பூமிக்கு ஒரு ஸ்திரீயின்‌ 
வித்தாக, அதாவது ஒரு மனிதராக அனுப்பி, சாத்தானுடைய தலையை அவர்‌ 
மூலமாக நசுக்கப்போகும்‌ அந்தத்‌ திட்டத்தை அறிவித்தார்‌. 


அதைக்‌ கர்த்தர்‌ எப்படி நிறைவேற்றினார்‌ என்பதைப்‌ பிரதானமாக விவரிப்பதே, 
வேத புத்தகம்‌ ஆகும்‌. 


ஆனால்‌, ஒரு ஸ்திரீயின்‌ வித்தாக, இயேசுவானவர்‌ இந்த பூமியில்‌ வந்து பிறந்து 
விடுவதைத்‌ தடைசெய்ய, சாத்தான்‌ பல வழிகளில்‌ முயற்சிததான்‌. ஏப்படி? 


முதலாவதாக - ஆதியாகமம்‌ 6-4- தன்னுடைய கட்டுப்பாட்டில்‌ இருந்த அசுத்த 
ஆவிகளை, மனித ரூபம்‌ எடுக்க வைத்து, பூமியில்‌ இருந்த பெண்களுடன்‌ 
பாலுறவு கொள்ளச்‌ செய்தான்‌. அதன்‌ மூலமாக இந்த பூமியிலே 
இராட்சதர்களைப்‌ பிறக்க வைத்தான்‌. 


அவனுடைய திட்டம்‌ என்ன? - 

அப்படி இராட்சதர்களை பூமியில்‌ பெருகச்‌ செய்து விட்டால்‌, அவர்களை 
வைத்து, பூமியிலிருந்த முழு மனித வர்க்கத்தையுமே அழித்து விடுவதுதான்‌ 
அவனுடைய திட்டமாயிருந்தது. அப்படி எல்லா மனிதர்களும்‌ அழிக்கப்பட்டுப்‌ 
போனால்‌, இந்த பூமியிலே எந்த மனுக்குலமுமே இருக்க முடியாது. 
அப்பொழுது கர்த்தரால்‌ இயேசுவானவரை ஒரு ஸ்திரீயின்‌ வித்தாகக்‌ கொண்டு 
வரமுடியாது, என்பதற்காகவே அப்படித்திட்டமிட்டான்‌. 


ஆனால்‌ கர்த்தர்‌ என்ன செய்தார்‌? 

பூமியின்‌ மேல்‌ ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை வரச்செய்து, அந்த 
இராட்சதர்கள்‌ உட்பட துன்மார்க்கராய்‌ வாழ்ந்து வந்த அனைத்து 
ஆண்களையும்‌, பெண்களையும்‌ அழித்துப்‌ போட்டார்‌. 


ஆனால்‌, தாம்‌ ஒரு திரள்கூட்ட அன்பு நிறைந்த மக்களோடு வாழ்ந்து வரும்‌ 
உன்னதமான திட்டம்‌, தடைபட்டு விடாதபடிக்கு, உத்தமனாகவும்‌, 
நீதிமானாகவும்‌ வாழ்ந்து வந்த நோவாவையும்‌, அவனுடைய குடும்பத்தாரையும்‌ 
மட்டும்‌, அனைத்து பறவைகள்‌, மிருகங்கள்‌ ஆகியவற்றின்‌ ஒவ்வொரு 
ஜோடியோடுங்‌ கூட, ஒரு பெரிய கப்பலில்‌ வைத்து, அவர்கள்‌ அனைவரையும்‌ 
மட்டும்‌ காப்பாற்றினார்‌ - ஆதியாகமம்‌ 6-9 அதிகாரங்கள்‌. அவர்கள்‌ மூலமாக, 
மனுக்குலம்‌ மீண்டும்‌ பூமியில்‌ பெருகத்‌ துவங்கினார்கள்‌. 


பக்கம்‌ | 8 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - ஆதியாகமம்‌ 


24. அதே நேரம்‌, இராட்சதர்களை உருவாக்குவதற்காக, சாத்தானுக்கு உதவிசெய்த 
அத்தனை அசுத்த ஆவிகளையும்‌, சங்கிலிகளினால்‌ கட்டி, அந்தகாரமான ஒரு 
இடத்தில்‌ தள்ளி அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார்‌. இந்த உலகத்தின்‌ 
முடிவில்‌, அவர்கள்‌ அழிக்கப்பட இருக்கிறார்கள்‌ - யூதா 6 வது வசனம்‌. 


25. இரண்டாவதாக, இயேசுவானவர்‌ இந்த பூமியில்‌ ஒரு ஸ்திரீயின்‌ வித்தாக 
வந்து பிறந்து விடாமலிருக்க, சாத்தான்‌ போட்ட அடுதத திட்டம்‌ என்ன? - 
ஆதியாகமம்‌ 18, 19 அதிகாரம்‌. 


அந்த நாட்களில்‌ வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்களை, ஆண்களோடு 
மட்டுமே, பாலுறவு கொள்ளும்படித்‌ தூண்டிவிட்டான்‌. ஏன்‌? 


26. அந்தப்‌ பழக்கம்‌ பரவினால்‌, பாலுறவு கொள்ள, எந்த ஆணும்‌, ஒரு 
பெண்ணைத்‌ தேடிப்போக மாட்டான்‌. அப்பொழுது பிள்ளைகள்‌ பிறப்பதும்‌ 
நின்று போகும்‌. அந்தச்‌ சந்ததியாருக்குப்‌ பின்பு எந்தப்‌ பெண்களுமே பூமியில்‌ 
இருக்க மாட்டார்கள்‌. அப்பொழுது இயேசுவானவரை ஒரு ஸ்திரீயின்‌ 
வித்தாகக்‌ கர்த்தரால்‌ கொண்டு வரமுடியாது என்பதற்காக, அப்படித்‌ 
தந்திரமாகத்‌ திட்டமிட்டான்‌. 


27. ஆனால்‌ கர்த்தர்‌ எப்படி, சாத்தானுடைய அந்தத்‌ திட்டத்தை முறியடித்தார்‌? 
அந்த பழக்கத்தைச்‌ செய்யத்‌ துவங்கியிருந்த மக்கள்‌ இருந்த 


பட்டணங்களாகிய சோதோமையும்‌, கோமோராவையும்‌, அக்கினியினாலும்‌, 


கந்தகத்தினாலும்‌ அழித்துப்போட்டார்‌. 


28. அதே நேரம்‌, இயேசுவானவரை, ஒரு ஸ்திரீயின்‌ வித்தாக, இந்த பூமிக்குக்‌ 
கொண்டு வரும்‌ திட்டத்தின்‌, முதல்‌ படியைக்‌ கர்த்தர்‌ துவங்கினார்‌. 


அது என்ன? - 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - ஆதியாகமம்‌ - பக்கம்‌ |9 


29. ஆதியாகமம்‌ 12:1-3- ஆபிராம்‌ என்ற ஒரு மனிதனைக்‌ கர்த்தர்‌ 


30. 


ரி 


22 


3 


தெரிந்துகொண்டு, அவனுடைய சந்ததியில்‌, இயேசுவானவரைக்‌ கொண்டு வரத்‌ 
திட்டமிட்டார்‌. 


அதற்காக, அவனை, விக்கிரகங்களை வணங்கிக்‌ கொண்டிருந்த 
அவனுடைய உறவினர்களிடமிருந்து பிரித்தெடுத்து, அவனும்‌ 
விக்கிரவணக்கங்களைச்‌ செய்யாமலிருக்க, கானான்‌ என்ற ஒரு தூர 
தேசத்துக்கு, அவனையும்‌ அவனுடைய மனைவியையும்‌ கொண்டு சென்றார்‌. 


பின்பு அவனுடைய பெயரைக்‌ கர்த்தர்‌ ஆபிரகாம்‌ என்று மாற்றினார்‌. 
அவனுக்கு ஈசாக்கு என்னும்‌ மகனைப்‌ பிறக்கச்‌ செய்தார்‌. அந்த ஈசாக்கின்‌ 
பிள்ளைகளில்‌ ஒருவன்‌ தான்‌ யாக்கோபு என்ற இஸ்ரவேல்‌. 


இந்த இஸ்ரவேலையும்‌ கர்த்தர்‌ விசேஷமாகத்‌ தெரிந்து கொண்டு, அவனுடைய 
சந்ததியில்‌ இயேசுவானவரை ஒரு ஸ்திரீயின்‌ வித்தாக இந்த பூமியில்‌ 
கொண்டு வரவும்‌ தீர்மானித்தார்‌. முழு வேதாகமுமே, கர்த்தர்‌ இந்த 
இஸ்ரவேலின்‌ சந்ததியாருக்குக்‌ கொடுத்துள்ள பல ஆலோசனைகளால்‌ 
நிரம்பியிருப்பதே ஆகும்‌. அந்த அளவுக்கு, கர்த்தருடைய சிறப்பான தெரிந்து 
கொள்ளுதல்‌, இந்த இஸ்ரவேலின்‌ மேல்‌ இருந்தது. 


ஆக, கர்ததர்‌ இயேசுவானவரை இந்த பூமிக்ககுக்‌ கொண்டுவர, முக்கியமாகத்‌ 
தெரிந்து கொண்டவர்கள்‌ ஆபிரகாமும்‌, அவனுடைய குமாரன்‌ ஈசாக்கும்‌, 
அவனுடைய குமாரன்‌ யாக்கோபு என்ற இஸ்ரவேலுமே ஆகும்‌. 


இந்த மூன்று பேருக்குமே, கர்த்தர்‌ அவரவர்களுடைய நாட்களில்‌ ஒரு 
விசேஷமான வாக்குத்தத்தத்தைக்‌ கொடுத்திருந்தார்‌. அவைகள்‌ என்ன? 
1. ஆபிரகாம்‌ - ஆதியாகமம்‌ 15:5 


ii. - ஆதியாகமம்‌ 22:17 
111. ஈசாக்கு - ஆதியாகமம்‌ 26:45 
17.  இஸ்ரவேல்‌- ஆதியாகமம்‌ 28:12-14 
Vv. - ஆதியாகமம்‌ 32:12 


Vi. - ஆதியாகமம்‌ 35:12 


பக்கம்‌ | 10 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - ஆதியாகமம்‌ 


இவைகளை நாம்‌ வாசிக்கும்போது, அந்த மூன்று பேருக்குமே, கர்த்தர்‌ 
ஒரே வாக்குத்தத்தையே கொடுத்திருந்தார்‌ என்பதை அறிந்து கொள்ளுகிறோம்‌. 
அந்த வாக்குத்‌ தத்தம்‌ என்ன? 


“உன்னுடைய சந்ததியை பூமியின்‌ தூளைப்‌ போலவும்‌, கடற்கரை 
மணலைத்தனையாகவும்‌ நான்‌ பெருகப்பண்ணுவேன்‌” என்ற ஒரே 
வாக்குத்தத்தமே ஆகும்‌. 


இந்த வசனங்கள்‌ அனைத்தையும்‌ நாம்‌ கூர்ந்து கவனிக்கும்‌ போது, 
கர்த்தர்‌ அவர்கள்‌ ஒவ்வொருவருக்குமே உன்‌ “சந்ததிகள்‌” பெருகும்‌ என்று 
கூறாமல்‌, ஒருமையிலேயே உன்‌ “சந்ததி” பெருகும்‌, என்றே கூறியிருந்தார்‌. 
அதனுடைய இரகசியம்‌ என்ன? 


கலாத்தியர்‌ 3:16- அந்த சந்ததி என்ற வார்த்தை யாரைக்‌ குறிக்கிறது - 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. எனவே அந்த 
வாக்குத்தத்ததின்‌ உண்மையான அர்த்தம்‌ என்ன? இயேசுவானவரின்‌ சந்ததி - 
அதாவது இரட்சிக்கப்பட்டவர்களின்‌ எண்ணிக்கை, கடற்கரை மணலைப்‌ 


போலக்‌ கோடிக்கணக்கில்‌ பெருகும்‌ என்பதே ஆகும்‌. 


அது இந்த இருபத்தோறாம்‌ நூற்றாண்டில்‌, கண்கூடாக நிறைவேறிக்‌ 
கொண்டு வருகிறதை நாம்‌ காணமுடிகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களின்‌ 
எண்ணிக்கை, நாள்தோறும்‌ உலகம்‌ முழுவதும்‌ கூடிக்கொண்டே இருக்கிறது. 


இந்த சந்ததி எப்படிப்பட்டவர்களாய்‌ வாழ்ந்து வரவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ விரும்புகிறதையே அவர்‌ வேத புத்தகமாக எழுதி, உலகம்‌ முழுவதும்‌ 
பல மொழிகளில்‌ அச்சிட்டு, அந்த சந்ததியின்‌ கைகளில்‌ கொடுத்து வருகிறார்‌. 


எனவே ஆதியாகமம்‌ புத்தகத்தில்‌ இயேசுவானவர்‌, 
எப்படிப்பட்டவராய்‌இந்த பூமிக்கு வருவார்‌ என்று கர்தத்ர்‌ அறிவிக்கிறார்‌? - 
சாத்தானின்‌ தலையை நசுக்கி, மனுக்குலத்தை அவனுடைய பிடிகளில்‌ இருந்து 
காப்பாற்றுகிறவராக வருவார்‌ என்றே அறிவிக்கிறார்‌. 


அது சுமார்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பாக, 
நிறைவேறியதையும்‌, இயேசுவானவர்‌ அதை எப்படி நிறைவேற்றினார்‌ 
என்பதையும்‌ அறிவிப்பதே பைபிள்‌ ஆகும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 2 - பழைய ஏற்பாடூ - யாத்திராகமம்‌ - பக்கம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 1 : பகுதி 2 


யாத்திராகமம்‌ 


. இந்தப்‌ புத்தகம்‌, ஒரு யாத்திரையைப்‌ பற்றிய புத்தகமாகும்‌. 


. வேதாகமக்‌ காலங்களில்‌, யார்‌ இப்படிப்பட்ட ஒரு யாத்திரையை 
மேற்கொண்டது? - எகிப்தில்‌ சுமார்‌ நானூறு ஆண்டுகளாக, அடிமைத்‌ 
தனத்தில்‌ ஒடுக்கப்பட்டுக்‌ கொண்டிருந்த, ஆபிரகாமின்‌ பேரனாகிய 
இஸ்ரவேலின்‌ சந்ததியாராகிய இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, நடத்திய ஒரு 
யாத்திரையைப்‌ பற்றியே, இந்தப்‌ புத்தகம்‌ விவரிக்கிறது. 


. அவர்கள்‌ ஏன்‌ இப்படிப்பட்ட ஒரு யாத்திரையைச்‌ செய்ய 
வேண்டியதாயிருந்தது? - மத்தேயு 2:1,2 - கர்த்தர்‌ இயேசுவானவரை, இந்த 
பூமியில்‌ ஒரு குழந்தையாகப்‌ பிறக்கச்‌ செய்யும்‌ போதே அவரை ஒரு 
ராஜாவாகவும்‌, பிறக்கச்‌ செய்ய வேண்டியதாயிருந்தது. 


. அப்படியென்றால்‌, அவர்‌ பிறக்கும்‌ முன்பதாகவே, அவருக்காகக்‌ கர்த்தர்‌ ஒரு 
தேசத்தை, முதலாவதாக ஆயத்தம்‌ செய்து தரவேண்டும்‌. 


. எனவே, அப்படி ஒரு தேசத்தை இயேசுவானவருக்காக தயார்‌ செய்ய 
வேண்டுமானால்‌, அதற்கு முன்பாகவே, அதில்‌ வாழ ஒரு திரள்கூட்டமான 
ஜனங்களைக்‌ கர்த்தர்‌ ஆயத்தம்‌ செய்தாக வேண்டும்‌. 


. அப்படி பல இலட்சக்கணக்கான ஜனங்களைக்‌ கர்த்தர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
வைத்து உருவாக்கியதையும்‌, பின்பு அவர்கள்‌ அனைவரையும்‌, ஒரு நீண்ட 
யாத்திரையின்‌ மூலம்‌, தாம்‌ இயேசுவானவருக்காக, ஆயத்தம்‌ செய்ய இருந்த, 
கானான்‌ என்ற தேசத்துக்கு அழைத்து வருவதையும்‌ விவரிப்பதே, இந்த 
யாத்திராகமம்‌ புத்தகமாம்‌. 


. கர்த்தர்‌, இயேசுவானவரை இந்த பூமிக்குக்‌ கொண்டு வர, ஆபிரகாம்‌ என்ற 


ஒரு மனிதனை ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்ததை நாம்‌ ஆதியாகமம்‌ 
புத்தகத்தில்‌ கற்றுக்‌ கொண்டோம்‌. 


. அப்படி ஆபிரகாமின்‌ சந்ததியைப்‌ பெருகச்‌ செய்யுமுன்பாகவே, ஆபிரகாமையும்‌, 
அவன்‌ மனைவியையும்‌, கர்த்தர்‌ கானான்‌ தேசத்துக்குக்‌ கொண்டு 
சென்றிருந்ததையும்‌ நாம்‌ ஆதியாகமம்‌ புத்தகத்தில்‌ கற்றுக்‌ கொண்டோம்‌. 


1 


பக்கம்‌ | 2 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 2 - பழைய ஏற்பாடு - யாத்திராகமம்‌ 


9. 


10. 


11. 


ஆபிரகாமின்‌ பேரனான யாக்கோபின்‌ காலத்தில்‌, ஆபிரகாமின்‌ சந்ததி எந்த 
அளவுக்குப்‌ பெருகியிருந்தது? - யாத்திராகமம்‌ 1:1-5 - அவர்கள்‌ எழுபது 
பேராக இருந்தார்கள்‌. 


அவர்களை இன்னும்‌ வேகமாகப்‌ பெருகச்‌ செய்ய, கர்த்தர்‌ அந்த 
எழுபது பேரையும்‌ எகிப்து தேசத்துக்குக்‌ கொண்டு சென்றார்‌ 


கர்த்தர்‌ ஏன்‌ அந்த ஆபிரகாமின்‌ சந்ததியாரைக்‌ கானான்‌ தேசத்தில்‌ வைத்தே 
பெருகச்‌ செய்யவில்லை? அவர்கள்‌ கானானிலேயே இருந்திருப்பார்களானால்‌ 
அவர்கள்‌ வேகமாகப்‌ பெருகி வருவதைக்‌ கண்ட கானானியர்கள்‌, அவர்கள்‌ 
கொஞ்சம்‌ பேராக இருந்தபோதே, அவர்களை அழித்துப்‌ போட்டிருப்பார்கள்‌. 
எனவே, அவர்களை ஒரு பெரிய கூட்டமாக, எகிப்திலே பெருகச்செய்து, 
அவர்கள்‌ ஒரு பெரிய சேனையாகிய பின்பே, கானானியரோடு யுத்தம்‌ செய்து, 
அவர்கள்‌ தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ளும்படி, அவர்களைக்‌ கானானுக்குக்‌ 
கொண்டு வரவேண்டும்‌ என்பதற்காகவே, அவர்களை எகிப்துக்குக்‌ கொண்டு 
சென்று, அங்கே பெருகச்செய்தார்‌. 


அங்கே அவர்களைக்‌ கர்த்தர்‌ எந்த அளவுக்குப்‌ பெருகச்‌ செய்தார்‌? 
யாத்திராகமம்‌ 12:37 - சுமார்‌ நானூறு வருட ஆண்டுகளின்‌ காலத்தில்‌ 
ஆண்கள்‌ மட்டுமே, சுமார்‌ ஆறு இலட்சம்‌ பேராகப்‌ பெருகச்‌ செய்தார்‌. 


அப்படியென்றால்‌, பெண்கள்‌, குழந்தைகள்‌, எல்லாருமாக, சுமார்‌ 
இருபது இலட்சம்‌ பேராகுமளவுக்கு, அதாவது சுமார்‌ இரண்டு கோடிப்‌ பேராக, 
அவர்களைப்‌ பெருகச்‌ செய்தார்‌. 


ஆபிரகாமின்‌ பேரன்‌ யாக்கோபு, இஸ்ரவேல்‌ என்றும்‌ 
அழைக்கப்பட்டதால்‌, இந்த ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ அனைவரும்‌ 
இஸ்ரவேலர்கள்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டார்கள்‌. 


ஆனால்‌, அப்படிச்‌ சுமார்‌ இரண்டு கோடிப்‌ பேராகப்‌ பெருகிய பின்பு, அந்த 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்திலிருந்து கானான்‌ தேசத்துக்குச்‌ செல்ல 
விரும்பவில்லை. காரணம்‌, அவர்கள்‌ எகிப்திலேயே, வசதியாக வாழத்‌ 
துவங்கியிருந்தனர்‌. ஆனால்‌, அவர்கள்‌ கானானுக்குப்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றால்தான்‌, கர்த்தர்‌ இயேசுவானவருக்கு ஒரு தேசத்தைக்‌ கொடுக்க 
முடியும்‌. எனவே, அந்த ஜனங்களை ஒடுக்கும்படி, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனின்‌ இருதயத்தைக்‌ கர்த்தர்‌ கடினப்படுத்தினார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 2 - பழைய ஏற்பாடூ - யாத்திராகமம்‌ - பக்கம்‌ [3 


12. அதனுடைய விளைவு என்ன? 
அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌  மனமுடைந்தவர்களாய்‌, எப்படியாவது, 
எகிப்திலிருந்து தப்பினால்‌ போதும்‌ என்று கர்த்தரை நோக்கிக்‌ கூக்குரலிட்டனர்‌. 


13. ஆனால்‌ பார்வோனோ, அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, ஏற்கனவே, தனக்கு 
இரண்டு பெரிய பட்டணங்களைக்‌ கட்டிக்‌ கொடுத்திருந்ததால்‌, மேலும்‌, பல 
பட்டணங்களையும்‌ எந்த சம்பளமும்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்காமலேயே 
தனக்குக்‌ கட்டிக்‌ கொடுக்கும்படியாக, அவர்களை ஒடுக்கத்‌ துவங்கினான்‌. 


14. அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ கூக்குரலைக்‌ கேட்ட கர்த்தர்‌, அவர்கள்‌ 
மத்தியிலிருந்தே, மோசே, ஆரோன்‌ என்ற இரண்டு தலைவர்களை எழுப்பி, 
அவர்களைப்‌ பார்வோனிடம்‌ பேசி, எகிப்திலிருந்து அவர்கள்‌ அனைவரும்‌ 
வெளியேற அவனிடம்‌ அனுமதி கேட்க, அந்த இரண்டு பேரையும்‌ 
அனுப்பினார்‌. 


15. ஆனால்‌ அவர்கள்‌ பார்வோனிடம்‌ முறையிட்டபோது, அவன்‌ அவர்களை 
அனுப்ப  மறுத்ததுமின்றி, கர்த்தரை இழிவாகப்‌ பேசி, தன்னுடைய 
தெய்வங்களையே நம்பிக்‌ கொண்டிருந்தான்‌. 
அப்பொழுது, அந்த எகிப்தியரின்‌ தெய்வங்கள்‌, ஒன்றுக்கும்‌ உதவாதவைகள்‌ 
என்பதை நிரூபிக்க, கர்த்தர்‌ பத்துவாதைகளை எகிப்தியர்‌ மேல்‌ வரப்பண்ணி, 
அவர்களுடைய பத்து தெய்வங்களையும்‌ சிறுமைப்படுத்தினார்‌. 


16. அந்த பத்து தெய்வங்கள்‌ என்னென்ன? 
நைல்‌ நதி, தவளைகள்‌, பேன்கள்‌, வண்டுகள்‌, மிருக ஜீவன்கள்‌, மனிதர்கள்‌, 
பயிர்வகைகள்‌, வெட்டுக்‌ கிளிகள்‌, சூரியன்‌, தலைச்சன்‌ பிள்ளைகள்‌. 


கர்த்தர்‌ அந்த பத்து அழிவுகளையும்‌, எகிப்தியர்‌ மேல்‌ கட்டளையிட்ட போது, 
எகிப்தியரின்‌ தெய்வங்களால்‌, அவர்களைக்‌ காப்பாற்ற முடியவில்லை. 


17. பத்தாவது வாதையைக்‌ கர்த்தர்‌ எகிப்தியர்‌ மேல்‌ அனுப்பு முன்பு, தங்கள்‌ 
தலைச்சன்‌ பிள்ளைகளைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ளும்படியாக இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைத்‌ தங்களுடைய குடும்பத்தின்‌ சார்பாக, ஒவ்வொரு குடும்பமும்‌, 
ஒரு ஆட்டுக்‌ குட்டியைக்‌ கொன்று, அதன்‌ இரத்தத்தைத்‌ தங்கள்‌ வீடுகளின்‌ 
நிலைக்கால்களில்‌ பூசவேண்டும்‌ என்று கட்டளையிட்டிருந்தார்‌. அவர்கள்‌ 
அப்படிச்‌ செய்தபோது, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ குடும்பங்களில்‌ இருந்த 


தலைச்சன்‌ பிள்ளைகள்‌ யாரும்‌ சாகாமல்‌ கர்த்தர்‌ காப்பாற்றினார்‌. 


18. புதிய ஏற்பாடின்‌ காலமாகிய இந்த நாட்களிலோ, ஒவ்வொரு விசுவாசியும்‌, 
இரட்சிக்கப்படும்‌ போது, அவன்‌ இயேசுவானவரின்‌ இரத்தத்தின்‌ மூலமே, 
சாத்தானின்‌ தாக்குதல்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறான்‌. 


பக்கம்‌ |4 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 2 - பழைய ஏற்பாடூ - யாத்திராகமம்‌ 


19. இப்படி ஒன்றன்பின்‌ ஒன்‌ றாக, கர்த்தரால்‌ அனுப்பப்பட்ட அந்தப்‌ பத்து 
வாதைகளின்‌ மூலம்‌ நிலைகுலைந்து போன பார்வோன்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைத்‌ தன்‌ தேசத்திலிருந்து போய்விடும்படியாகத்‌ துரத்தி விட்டான்‌. 


20. அப்பொழுது மோசே, ஆரோன்‌ ஆகியோருடைய தலைமையின்‌ கீழ்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அனைவரும்‌, மகிழ்ச்சியோடே  எகிப்தைவிட்டு 
வெளியேறினர்‌. 


21. ஆனால்‌ அவர்கள்‌ எகிப்தை விட்டு வெகுதூரம்‌ செல்லுமுன்பே, பார்வோன்‌ 
தன்‌ இருதயத்தைத்‌ திரும்பவும்‌ கடினப்படுத்தினவனாய்‌ அவர்கள்‌ 
எல்லாரையும்‌, திரும்ப எகிப்துக்கே விரட்டிக்‌ கொண்டு வரும்படியாக, 
தன்னுடைய சேனைகளை அனுப்பினான்‌. 


22. அதற்குள்‌, அந்த இஸ்ரவேலர்கள்‌, செங்கடலின்‌ அருகே வந்திருந்தனர்‌. 
எனவே, என்ன செய்வது என்று அறியாமல்‌ அவர்கள்‌ திகைத்துக்‌ கொண்‌ 
டிருந்தார்கள்‌. அவர்களுக்கு முன்போ செங்கடல்‌, அவர்களுக்குப்‌ பின்போ 
பார்வோனின்‌ சேனைகள்‌. எனவே அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கதறினர்‌. 


23. கர்த்தர்‌ அவர்களுடைய தர்மசங்கடமான நிலையைப்‌ பார்த்து, அவர்களுக்கு 
முன்பாக இருந்த செங்கடலில்‌, ஒரு திறப்பை உண்டாக்கி, செங்கடலை 
இரண்டாகப்‌ பிளக்கும்படிக்கு, ஒரு பாதையை உண்டாக்கினார்‌. உலர்ந்த 
தரையைப்போல இருந்த அந்தப்‌ பாதை வழியாக இஸ்ரவேலர்கள்‌ கடந்து, 
அக்கரையில்‌ இருந்த ஒரு வனாந்தரத்தை அடைந்தனர்‌. 


24. அவர்களை அந்தப்‌ பதையினூடே பின்பாகத்‌ துரத்திக்‌ கொண்டு வந்த 
எகிப்திய சேனைகளையோ, கர்த்தர்‌, திரும்பவும்‌, செங்கடலை ஒன்று 
சேரப்பண்ணி, அழித்துப்‌ போட்டார்‌. 


25. அதைத்‌ தொடர்ந்து கர்த்தர்‌ அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, வனாந்தரத்தில்‌ 
இருந்தவரைக்கும்‌, வானத்திலிருந்து மன்னா என்ற ஒரு ஆகாரத்தை அனுப்பிக்‌ 
கொடுத்து, அவர்களைப்‌ போஷித்தார்‌. 


26. அப்படி அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ இருந்தபோதே, அவர்களை அன்புள்ள 
ஜனங்களாக மாற்ற, முதல்‌ படியாக, பத்துக்‌ கற்பனைகளைக்‌ கொடுத்தார்‌ - 
யாத்திராகமம்‌ 20:2-17. 


27. அவர்களை மேலும்‌ அன்பு நிறைந்தவர்களாய்‌ மாற்ற, பல 
நியாயப்பிரமாணங்களையும்‌ அவர்களுக்கு வழங்கினார்‌. இந்த விபரங்களே 
யாத்திராகமம்‌ புத்தகத்தின்‌ முதல்‌ பாகத்தில்‌ காணப்படுகின்றன. 


28. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 2 - பழைய ஏற்பாடூ - யாத்திராகமம்‌ - பக்கம்‌ [5 


அடுத்து, இந்த யாத்திராகமம்‌ புத்தகத்தின்‌ இரண்டாவது பாகத்தில்‌, அந்த 
வனாந்தரத்திலேயே, தாமும்‌ அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களோடு வாசம்‌ 
செய்யும்படிக்கு, ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ என்ற ஒரு தற்காலிக வாசல்தலத்தைக்‌ 
கர்த்தர்‌, மோசேயைக்‌ கட்டச்‌ சொல்லுகிறார்‌. அதைப்‌ பற்றிய விபரங்களே, 
இந்த இரண்டாவது பாகத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ அமைப்பு. 

அதன்‌ நுழைவு வாசல்‌, கிழக்குப்‌ பக்கத்தில்‌ இருந்தது. அதற்குச்‌ 
சுவர்கள்‌ எதுவும்‌ கிடையாது. அவைகளுக்குப்‌ பதிலாக, மரப்பலகைகள்‌ 
அறுக்கப்பட்டு, அவைகளைக்‌ கொக்கிகளினால்‌ ஒன்றோடொன்று இணைத்து, 
அவைகளை நான்கு பக்கங்களிலும்‌, காம்பவுண்டு சுவர்களாக அமைக்கும்படி, 
கர்த்தர்‌ கட்டளையிட்டிருந்தார்‌. மோசே அப்படியே அதை ஆயத்தம்‌ செய்தான்‌. 
மேலும்‌ அதன்‌ உள்‌ பிரகாரங்கள்‌, மரத்தூண்களைக்‌ கொண்டும்‌, திரைகளைக்‌ 
கொண்டும்‌ அமைக்கப்பட்டிருந்தது. அதற்குள்ளே, தங்க மூலாம்‌ பூசப்பட்ட பல 
மர மேஜைகளையும்‌, கர்த்தர்‌ வைக்கச்‌ சொல்லியிருந்தார்‌. 


அந்தக்‌ கூடாரத்துக்குள்‌ நுழைந்தவுடன்‌, முதலில்‌, ஒரு திறந்த 
வெளிப்பிரகாரம்‌ இருந்தது. அங்கேதான்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கொண்டு 
வரும்‌ பலிப்‌ பொருள்களை, ஆசாரியர்கள்‌, வெட்டி தகனித்தார்கள்‌. 


அடுத்து இருந்தது, ஒரு மேற்கூரையால்‌ மூடப்பட்ட பிரகாரம்‌. அதற்கு 
பரிசுத்த ஸ்தலம்‌ என்று பெயர்‌. அதற்குள்‌ ஆசாரியர்கள்‌ மட்டும்தான்‌ செல்ல 
முடியும்‌. அந்த பிரகாரத்தில்‌ இருந்த தூபபீடத்தில்‌ ஆசாரியர்கள்‌ தினமும்‌ 
தூபம்‌ போட்டு, அங்கிருந்த சமூகத்தப்ப மேஜையில்‌, தினமும்‌ புதிய 
அப்பங்களை வைப்பார்கள்‌. அங்கே இருந்த விளக்குத்‌ தண்டில்‌ இருந்த 
விளக்குகளையும்‌, அணையாதபடிக்கு, ஆசாரியர்கள்‌ அதை ஏற்றிக்கொண்டே 
இருந்தார்கள்‌. 


அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ ஒரு ஆசாரியன்‌ பிரவேசிக்கு முன்பு, தன்‌ 
கைகளையும்‌, கால்களையும்‌, திறந்த வெளிப்பிரகாரத்தில்‌ இருந்த வெண்கலத்‌ 
தொட்டியின்‌ தண்ணீரில்‌, கழுவிய பிறகுதான்‌ உள்ளே செல்ல வேண்டும்‌. 


கடைசியாக இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம்‌. இதுவும்‌ 
மேற்கூரையினால்‌ மூடப்பட்ட ஒரு பிரகாரமே. ஆனால்‌ அதற்குள்‌ மோசே, 
ஆரோன்‌, மற்றும்‌ அவர்கள்‌ காலத்துக்குப்‌ பின்பு, பிரதான ஆசாரியன்‌ 
ஆகியோர்‌ மட்டுமே பிரவேசிக்க அனுமதி பெற்றிருந்தனர்‌. 


இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில்‌ பொன்‌ தகடால்‌ மூடப்பட்ட ஒரு மேஜை 
இருந்தது. அதன்‌ மேல்‌, பொன்‌ தகடால்‌ மூடப்பட்டிருந்த ஒரு பெட்டி 
இருந்தது. அதற்கு உடன்படிக்கைப்‌ பெட்டி என்று பெயர்‌. 


பக்கம்‌ | 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 2 - பழைய ஏற்பாடு - யாத்திராகமம்‌ 


29. 


30. 


31, 


அதனுடைய மூடி சுமார்‌ ஐந்து செ.மீ உயரமுள்ள, கெட்டித்‌ தங்கத்தினால்‌ 
செய்யப்பட்டிருந்தது. அதற்குக்‌ கிருபாசனம்‌ என்று பெயர்‌. 


கர்த்தர்‌ எப்பொழுதெல்லாம்‌ மோசேயோடு பேசினாரோ, அப்பொழுதெல்லாம்‌, 
அந்தக்‌ கிருபாசனத்திலிருந்தே பேசினார்‌. 


அந்த உடன்படிக்கைப்‌ பெட்டிக்குள்‌ மூன்று பரிசுத்தப்‌ பொருள்கள்‌ இருந்தன. 
|. பத்துக்‌ கற்பனைகள்‌ பொறிக்கப்பட்டிருந்த கற்பலகைகள்‌. 

|. மன்னா வைக்கப்பட்டிரந்த ஒரு பொற்பாத்திரம்‌. 

i. ஆரோனின்‌ துளிர்த்த கோல்‌. 


அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும்‌, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும்‌ நடுவில்‌, 
மேலிருந்து கீழ்‌ வரையிலும்‌, ஒரு கெட்டியான திரை தொங்கிக்‌ 


கொண்டிருந்தது. 


புறஜாதிகள்‌, இந்த ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ நுழைவுவாசல்‌ வரையிலும்தான்‌ 
வரலாம்‌. அதைத்‌ தாண்டி, அவர்கள்‌ ஆசரிப்புக் கூடாரததிற்குள்ளே 
பிரவேசிக்க, அவர்களுக்கு அனுமதி கிடையாது. 


அநேக நூற்றாண்டுகளுக்குப்‌ பின்பு சாலோமோனால்‌ கட்டப்பட்ட எருசலேம்‌ 
தேவாலயமும்‌, இதே அமைப்போடேயே கட்டப்பட்டிருந்தது. 


இயேசுவானவர்‌ இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே மரணமடைந்த போது, 
எருசலேம்‌ தேவாலயத்தின்‌ பரிசுத்த ஸ்தலத்துக்கும்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும்‌ 
நடுவில்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்த அந்த கெட்டியான திரை கிழிந்து போனது. 


எனவே, அதன்‌ மூலம்‌, திறந்த வெளிப்‌ பிரகாரத்தில்‌ நின்று 
கொண்டிருந்த ஒரு யூதன்‌ கூட கர்த்தருடைய கிருபாசனத்தைக்‌ காண 
முடிந்தது. அப்படியே, இந்த நாட்களில்‌, இயேசுவானவர்‌ நுழைவு வாசலின்‌ 
வெளியே நிற்கும்‌ புறஜாதிகளாகிய நாமும்‌ கூட, நேரடியாகக்‌ கர்த்தருடைய 
பிரசன்னத்துக்கே கடந்து செல்லலாம்‌ என்பதை விளங்கச்‌ செய்வதற்காகவே, 
கர்த்தர்‌ இந்த ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ விபரங்களை, இந்த யாத்திராகமம்‌ 
புத்தகத்தில்‌ கொடுத்துள்ளார்‌. 

அதாவது, இயேசுவானவரே மனுக்குலமாகிய நம்மை, நேரடியாக 
கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்‌ அழைத்துச்‌ செல்ல உதவி செய்கிறவர்‌, 
என்பதை விளக்குவதே இந்த யாத்திராகமம்‌ புத்தகமாகும்‌. 


22 


33. 


34. 


35. 


36. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 3 - பழைய ஏற்பாடூ - லேவியராகமம்‌ - பக்கம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 1 : பகுதி 3 
லேவியராகமம்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, எகிப்த்தை விட்டுப்‌ புறப்பட்டு, இப்பொழுது ஒரு 
வனாந்தரத்துக்கு வந்துவிட்டார்கள்‌. அந்த வனாந்தரத்தில்‌ அவர்கள்‌ பல நாட்கள்‌ 
பிரயாணம்‌ செய்துதான்‌, கானான்‌ தேசத்தைச்‌ சென்று அடைய முடியும்‌. 


எனவே அப்படிப்‌ பிரயாணம்‌ செய்த போது, அவர்கள்‌ சென்ற 
இடங்களுக்கெல்லாம்‌, கர்த்தர்‌ அவர்களோடு வாசம்‌ செய்து வந்த அந்த 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ மரத்தூண்கள்‌, பலகைகள்‌, மேஜைகள்‌, திரைகள்‌, 
பலிபீடங்கள்‌, ஆகியனவைகளைச்‌ சுமந்து சென்று, அவர்கள்‌ புதிதாகத்‌ 
தங்குகிற இடங்களிலெல்லாம்‌, அமைக்க வேண்டியதாயிருந்தது. 


எனவே பரிசுத்தமான அந்தப்‌ பொருள்களைச்‌ சுமந்து செல்ல, கர்த்தருக்குச்‌ 
சில விஷேசமான ஆட்கள்‌ தேவைப்பட்டார்கள்‌. அதற்காகச்‌ சிறப்பாகக்‌ 
கர்த்தரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்தான்‌ லேவியர்கள்‌. இவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ 12 புத்திரரில்‌ ஒருவனாகிய லேவி என்பவனுடைய சந்ததியார்கள்‌. 
இந்த லேவியர்களைப்‌ பற்றிய புத்தகம்தான்‌ லேவியராகமம்‌ புத்தகம்‌. 


கர்த்தர்‌ ஏன்‌ அவர்களை மாத்திரம்‌ அந்த விசேஷமான வேலையைச்‌ செய்யத்‌ 
தெரிந்து கொண்டார்‌? - யாத்திராகமம்‌ 32:26-28 - கர்த்தருடைய பத்துக்‌ 
கற்பனைகளையும்‌ மோசே ஒரு மலையுச்சிக்குச்‌ சென்று அவரிடமிருந்து 
வாங்கிவருவதற்குத்‌ தாமதமானபோது, மலையின்‌ அடிவாரத்தில்‌ இருந்த இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ ஆரோனை வற்புறுத்தி, தங்களுக்கு ஒரு பொன்‌ கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்துத்‌ தரும்படி செய்து, அதை வணங்கத்‌ துவங்கினார்கள்‌. 


அப்பொழுது கர்த்தருக்கும்‌, மோசேக்கும்‌ அவர்கள்‌ மேல்‌ கடுங்‌ கோபம்‌ மூண்டது. 
எனவே மோசே அந்த விக்கிரகத்தை ஆராதனை செய்த ஜனங்களை, 
வெட்டிப்போடச்‌ சொன்னான்‌. அந்த நேரத்தில்‌ லேவி கோத்திரத்தில்‌ 
உள்ளவர்கள்‌ மட்டும்தான்‌ எழும்பி, அந்த விக்கிரகாராதனை செய்தவர்களில்‌ 
மூவாயிரம்‌ பேரைக்‌ கொன்றுபோட்டு, கர்த்தர்‌ மேல்‌ அவர்களுக்கு இருந்த 
வைராக்கியத்தை வெளிப்படுத்தினர்‌. எனவே கர்த்தர்‌ அந்த லேவி 
கோத்திரத்தாருக்கு மட்டும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ சகல வேலைகளையும்‌ 
செய்யும்படிக்கு, அவர்களை விசேஷமாகத்‌ தெரிந்தெடுத்திருந்தார்‌. 


அப்படியே அந்த ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ தமக்கு பலிகளைச்‌ செலுத்துவதற்கும்‌, 
அந்த லேவி கோத்திரத்திலிருந்தே, சிலரை ஆசாரியர்களாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. 


1 


பக்கம்‌ | 2 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - லேவியராகமம்‌ 


37. அந்த ஆசாரியர்களுக்குக்‌ கர்த்தர்‌ கொடுத்திருந்த மற்ற வேலைகள்‌ 

என்னென்ன? அவர்கள்‌, பலிகளைச்‌ செலுத்துவதோடு, 

|. பலிபீடத்தின்‌ அக்கினி அவிந்து போகாமல்‌ அதை எரியவிட்டுக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. 

i. பரிசுத்த ஸ்தலத்தின்‌ சமூகத்தப்ப மேஜையில்‌ அனுதினமும்‌, புதிய 
அப்பங்களைச்‌ சுட்டு வைக்க வேண்டும்‌. 

i. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ பிரவேசிக்கும்‌ போதெல்லாம்‌ கர்த்தருக்கு 
தூபவர்க்கம்‌ போடவேண்டும்‌. 

4. பலிபீடத்தின்‌ மேல்‌, பலி செலுத்தப்பட்ட மிருகத்தின்‌ இரத்தத்தைத்‌ 
தெளிக்க வேண்டும்‌. 

Vv. பலி செலுத்தப்பட்ட மிருகத்தை, பலிபீடத்தில்‌ தகனிக்க வேண்டும்‌. 

1. ஜனங்களின்‌ பாவங்களை, பலியாகச்‌ செலுத்தப்பட இருக்கிற அந்த 
மிருகத்தின்‌ மேல்‌, சுமத்த வேண்டும்‌. 


ஸர. ஜனங்களுடைய பாவங்களை, அவனே நிவர்த்தி செய்ய வேண்டும்‌. 
எனவே, இந்த வேலைகளையெல்லாம்‌ அந்த ஆசாரியர்கள்‌ செய்து 
வந்தார்கள்‌. 


38. அடுத்து, இஸ்ரவேலர்கள்‌ செய்திருந்த ஏழு விதமான பாவங்களுக்காக, 
கர்த்தர்‌ ஏழு வகையான பலிகளைச்‌ செலுத்தும்படிக்குக்‌ கூறியிருந்தார்‌. 
அவைகளின்‌ விபரங்களே, லேவியராகமம்‌ புத்தகத்தின்‌ முதல்‌ ஒன்பது 
அதிகாரங்களிலும்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 


39. அதைத்‌ தொடர்ந்து, இந்தப்‌ புத்தகத்தின்‌ பதினோறாவது அதிகாரத்தில்‌, 
இஸ்ரவேலர்கள்‌ என்னென்ன மிருகங்களைப்‌ புசிக்கலாம்‌, எவை எவைகளைப்‌ 
புசிக்கக்‌ கூடாது என்று கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 


40. லேவியாராகம்‌ 12-15 அதிகாரங்களில்‌, கர்த்தர்‌, இஸ்ரவேலர்களைத்‌ 
தீட்டுப்படுத்தும்‌ காரியங்கள்‌ என்னென்னவென்றும்‌, அவைகளிலிருந்து, 
தங்களைச்‌ சுத்திகரித்துக்கொள்ளுவதற்கு என்னென்ன காரியங்களைச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்றும்‌ கூறுகிறார்‌. 


41. லேவியாராகமம்‌ 18ம்‌ அதிகாரத்தில்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, தங்களுடைய 
உறவினர்களுக்குள்‌, யார்‌ யாரைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ளலாம்‌, யார்‌ 
யாரையெல்லாம்‌ திருமணம்‌ செய்யக்‌ கூடாது என்ற கட்டளைகளைக்‌ 


கொடுக்கிறார்‌. 


42. 


43. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - லேவியராகமம்‌ - பக்கம்‌|3 


ஏன்‌ அப்படிக்‌ கட்டளை கொடுத்தார்‌? - இந்த நவீன காலத்தில்தான்‌, 
மருத்துவர்கள்‌, நெருங்கின உறவினர்களோடு திருமணம்‌ செய்து கொண்டால்‌, 
அவர்களுக்குப்‌ பிறக்கும்‌ குழந்தைகளில்‌ சிலர்‌ குறைகளோடு பிறப்பார்கள்‌ 
என்பதைக்‌ கண்டுபிடித்துள்ளார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ, தம்முடைய அநந்த 
ஞானத்தினால்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ எந்த குறைகளுடனும்‌ 
பிள்ளைகள்‌ பிறந்து விடக்கூடாது என்பதற்காகவே, இந்தக்‌ கட்டளைகளைக்‌ 


கொடுத்திருந்தார்‌. 


லேவியாராகமம்‌ 19ம்‌ அதிகாரத்தில்‌ பல நடைமுறை ஆலோசனைகளை அந்த 

இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌ கர்த்தர்‌ கொடுக்கிறார்‌ அவைகளில்‌ சிலவற்றைப்‌ 

பார்ப்போம்‌. 

|. வசனம்‌ 26 - அவர்கள்‌ குறிகேளாமலும்‌, நாள்‌ பாராமலும்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. 


புதிய ஏற்பாடின்‌ காலங்களில்‌, ஒரு விசுவாசி, வாழ்க்கையில்‌ 
பிரச்சனைகளைச்‌ சந்திக்கும்போது, அவைகளைத்‌ தீர்ப்பதற்காக, 
ஜோதிடம்‌ பார்ப்பது, வசியம்‌ வைப்பது, செத்துப்‌ போனவர்களின்‌ 
ஆவிகளிடத்தில்‌ கேட்பது, போன்ற காரியங்களைச்‌ செய்யவே கூடாது. 


i. வசனம்‌ - 28 - செத்தவர்களுக்காகத்‌ தங்கள்‌ சரீரங்களைக்‌ கிறிக்‌ 
கொள்ளக்‌ கூடாது என்றும்‌, 


தங்கள்‌ சரீரங்களில்‌ பச்சை குத்திக்கொள்ளக்‌ கூடாது என்றும்‌, 


i. வசனம்‌ 31 - தங்கள்‌ எதிர்காலத்தை அறிந்து கொள்ளுவதற்காக, எந்த 
ஜோசியனிடத்திலுமோ, மந்திரவாதியினிடத்திலுமோ, அல்லது 
சூனியக்காரரிடத்திலுமோ போகக்‌ கூடாது என்றும்‌ 


4. வியாபாரம்‌ செய்பவர்கள்‌ அளவுகளிலும்‌, எடைகளிலும்‌, மற்றவர்களுக்கு 
எந்த அநியாயங்களையும்‌ செய்யக்கூடாது என்றும்‌ கர்த்தர்‌ அந்த 
இஸ்ரவேலர்களுக்குக்‌ கட்டளையிடுகிறார்‌. 


இவைகள்‌ அனைத்தையுமே, புதிய ஏற்பாடின்‌ எந்த விசுவாசியும்‌ 
செய்யக்‌ கூடாது. 


அடுத்து, லேவியராகமம்‌ 20:25- இஸ்ரவேல்‌ ஜனங்களில்‌ எவனும்‌, தன்‌ 
பிள்ளைகளில்‌ யாரையும்‌ மோளேகுக்கென்று கொடுக்கக்‌ கூடாது என்றும்‌, 
அப்படி அவன்‌ கொடுத்தால்‌, அவன்‌ கொலை செய்யப்படவேண்டும்‌ என்றும்‌ 


கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 


பக்கம்‌ 14 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - லேவியராகமம்‌ 


44. 


45. 


46. 


இந்த மோளேகு என்றால்‌ என்ன? 
இது சுமார்‌ ஜந்து மீட்டர்‌ உயரமுள்ள ஒரு பெரிய 
வெண்கலச்சிலையாகும்‌. இதன்‌ கைகள்‌ முன்னே நீட்டப்பட்டவாறு இருக்கும்‌. 


அதனுடைய வலது கைக்கும்‌, இடது கைக்கும்‌ மத்தியில்‌ இருந்த 
இடைவெளியில்‌, ஒரு கெட்டியான வெண்கலத்தகடு பொருத்தப்பட்டு, அந்தக்‌ 
கைகளின்‌ நடுவே அந்த இடைவெளியை அடைத்து, ஒரு தொட்டில்‌ போல 
அமைந்திருக்கும்‌. 


கானானியர்கள்‌, அந்தச்‌ சிலையின்‌ அடியில்‌ விறகுகளைப்‌ போட்டு, 
இராமுழுவதும்‌ எரித்து, அந்தச்‌ சிலையைப்‌ பளுக்கும்படி சூடேற்றுவார்கள்‌. 
அடுத்த நாள்‌ காலை, ஒவ்வொரு கானானியக்‌ குடும்பத்தினரும்‌, தங்கள்‌ 
தங்கள்‌ குடும்பங்களில்‌ உள்ள ஒரு பிள்ளையை, பளுக்கக்‌ காய்ச்சிய அந்த 


சிலையின்‌ தொட்டில்‌ பகுதிக்கு, சிலையின்‌ மேலிருந்து வீசி ஏறிவார்கள்‌. 


அந்தக்‌ குழந்தைகள்‌ ஒவ்வொன்றும்‌ அலறிக்கொண்டே சாகும்‌. அந்த 
அலறல்‌ சத்தம்‌ வெளியே கேட்காமலிருக்க, பெரிய பெரிய கொட்டுகளையும்‌, 
முரசுகளையும்‌ காட்டுமிரான்டித்தனமாக அடித்துக்‌ கொண்டு இருப்பார்கள்‌. 


அந்தக்‌ கானானியர்கள்‌, தாங்கள்‌ பணக்காரர்கள்‌ ஆகவேண்டும்‌ 
என்பதற்காக, இப்படித்‌ தங்கள்‌ குழந்தைகளில்‌ ஒன்றை மோளேக்குக்கென்று 
பலியாகச்‌ செலுத்துவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களே, நீங்கள்‌ இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்யாதீர்கள்‌ 
என்று அவர்களுக்குக்‌ கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 


லேவியராகமம்‌ 23ம்‌ அதிகாரத்தில்‌ அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ என்னென்ன 
பண்டிகைகளை, எவ்வெப்பொழுது கொண்டாட வேண்டும்‌ என்று ஒரு 
பட்டியலைக்‌ கொடுக்கிறார்‌. 


லேவியராகமம்‌ 26ம்‌ அதிகாரத்தில்‌ அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்திருந்த பல கட்டளைகளுக்கும்‌ கீழ்ப்படியாமல்‌ 
போனால்‌, அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள்‌ எல்லாம்‌ கிடைக்கும்‌ 


என்றும்‌ கர்த்தர்‌ அறிவிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஏன்‌ அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு இப்படிப்‌ பல 
கட்டளைகளைக்கொடுத்து, அவைகளை மீறினால்‌, தாம்‌ அவர்களை தண்டிக்கப்‌ 
போவதாகவும்‌, அவைகளோடு சேர்த்து, அவர்கள்‌ பல பண்டிகைகளையும்‌ 
அனுசரிக்க வேண்டும்‌ என்றும்‌ கட்டளையிட்டார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - லேவியராகமம்‌ - பக்கம்‌ (5 


47. தாங்கள்‌ குடியேறப்போகும்‌ கானானிய மக்களோடு, அவர்களும்‌ சேர்ந்து 
கொண்டு, அந்தக்‌ கானானியர்‌ செய்து வந்த பல பழக்க வழக்கங்களையே 
அந்தக்‌ கானானிய தேசத்தில்‌ பிரவேசிக்கும்‌ இஸ்ரவேலர்களும்‌ கற்றுக்கொண்டு 
அவைகளைச்‌ செய்து விடாமல்‌, அவர்களை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட 
ஜனக்கூட்டமாக வாழ்ந்து, அன்பிலே வளரச்‌ செய்வதற்கே, கர்த்தர்‌, இத்தனை 
கட்டுப்பாடுகளையும்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்து, இத்தனை பண்டிகைகளையும்‌ 
அவர்கள்‌ ஆசரிக்க வேண்டும்‌ என்றும்‌ கூறினார்‌. 


48. தம்‌ ஒருவருக்கே ஆராதனை செய்து, அன்‌ பு நிறைந்த ஒரு திரளான மக்கள்‌ 
கூட்டத்தை இந்த பூமியில்‌ உண்டாக்குவதற்கு, முதல்‌ படியாகவே, கர்த்தர்‌ 
அவர்களை ஆரம்பமுதலே, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனக்‌ கூட்டமாக வாழ்ந்து 
வரச்செய்தார்‌. 


49. இப்படி படிப்படியாக, கர்த்தர்‌, ஒரு அன்பு நிறைந்த சந்ததியை இந்த 
பூமியிலே உருவாக்கி, அவர்களோடு தாமும்‌ வானத்திலிருந்து இறங்கி வந்து, 
வாசம்‌ செய்யும்‌ அந்த உன்னதமான திட்டத்தை நிறைவேற்ற, ஞானமாகச்‌ 
செயல்பட்டார்‌. 


50. புதிய ஏற்பாடின்‌ காலத்தில்‌ வாழும்‌ விசுவாசிகளும்‌, தங்களைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கும்‌ அவிசுவாசிகளின்‌ பழக்க வழக்கங்களைக்‌ கற்றக்கொண்டு, 
அவைகளின்படி வாழத்‌ துவங்கி விடக்கூடாதென்றும்‌, அவர்களை இந்த 
பூமியில்‌ ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக வாழ்ந்து வரச்செய்வதற்ககாகப்‌ 
பல  எச்சரிப்புகளையும்‌ கொடுப்பதே, லேவியராகமம்‌ புத்தகத்தில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள பல விபரங்களின்‌ நோக்கமாகும்‌. 


51. புதிய ஏற்பாட்டின்‌ நாட்களில்‌, 
1. கர்த்தருடைய ஆசாரியர்கள்‌ யார்‌? - 1பேதுரு 2:9 - விசுவாசிசகளான 
நாம்‌ ஒவ்வொருவருமே ஆசாரியர்கள்தான்‌. 


i. தேவன்‌ தங்கும்‌ வாசஸ்தலம்‌ எது? - 1 கொரிந்தியர்‌ 619,20 - 
விசுவாசிகளாகிய நம்‌ ஒவ்வொருவருடைய சரீரங்களுமே. 


ரர்‌. விசுவாசிகளாகிய நாம்‌ செலுத்த வேண்டிய பலிகள்‌ என்னென்ன? - 
மிருகங்கள்‌ அல்ல. - எபிரேயர்‌ 13:15,16 
* தேவனுடைய நாமத்தைத்‌ துதிப்பது. 


* நம்மைச்‌ சுற்றிலும்‌ இருப்பவர்களுக்குப்‌ பல நன்மைகளைச்‌ செய்வது. 


உ தேவையோடு இருப்பவர்களுக்கு, பண உதவிகளையும்‌, 
பொருளுதவிகளையும்‌ செய்வது. 


பக்கம்‌ | 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - லேவியராகமம்‌ 


52. இயேசுவானவர்‌ இந்த பூமிக்கு வரும்போது ஜனங்களின்‌ பாவங்களை நீக்கும்‌ 
படியாக, தாமே பலிப்பொருளாகி, தம்மேல்‌, நம்‌ எல்லாருடைய 
பாவங்களையும்‌ சுமந்து கொண்டு, நம்முடைய பாவங்கள்‌ அனைத்தையும்‌ 
நிவர்த்தி செய்கிறவராக இந்த பூமிக்கு வருவார்‌ என்பதை அறிவிப்பதே 
லேவியராகமம்‌ புத்தகத்தின்‌ மையப்பொருளாகும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - எண்ணாகமம்‌ - பக்கம்‌ | 1 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 1 - பகுதி 4 


எண்ணாகமம்‌ 


1. கர்த்தர்‌ பல காரணங்களுக்காக, மோசேயிடம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
எண்ணிக்கைகளை எடுக்கச்‌ சொன்னார்‌. அப்படி எண்ணப்பட்ட 
எண்ணிக்கைகளின்‌ விபரங்களைப்‌ பிரதானமான அறிவிப்பதே, இந்த 


எண்ணாகமம்‌ புத்தகமாகும்‌. 


அந்த விபரங்களுக்கு நடுவில்‌, இன்னும்‌ சில கூடுதலான 
சம்பவங்களைப்‌ பற்றியும்‌ மோசே எழுதுகிறார்‌. 


எனவே, நாம்‌ முதலாவதாக, அந்த எண்ணிக்கைகளைப்‌ பற்றி, 
கற்றுக்கொண்டு விட்டு, பின்பு மற்ற சம்பவங்களைப்பற்றி அறிந்து 
கொள்ளுவோம்‌. 


2. முதலாவது எண்ணிக்கை எதற்காக எடுக்கப்பட்டது? 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, எகிப்தை விட்டுப்‌ புறப்பட்ட பின்பு, செங்கடலைக்‌ 
கடந்து, வனாந்தரத்தில்‌ சில நாட்கள்‌ பிரயாணம்‌ செய்து, இப்பொழுது, 
கானான்‌ தேசத்தினருகே, யோர்தான்‌ நதியின்‌ கிழக்குக்‌ கரைவரையிலும்‌ வந்து 
சேர்ந்து விட்டனர்‌. 


3. அவர்கள்‌ அந்த யோர்தான்‌ நதியைக்‌ கடந்து விட்டால்‌, அதற்கு 
அக்கரையிலுள்ள கானான்‌ தேசத்துக்குள்‌ சென்று விடலாம்‌. ஆனால்‌ அந்த 
தேசம்‌ அப்பொழுது காலியாக இருக்கவில்லை. கானானியர்களும்‌ மற்றும்‌ பல 
இனத்தார்களும்‌, அதில்‌ வாழ்ந்து கொண்டிருந்தனர்‌. 


எனவே, அவர்களை, அழித்தோ அல்லது துரத்தியோ விட்டால்தான்‌, 
இஸ்ரவேலர்கள்‌ அந்த தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ளமுடியும்‌. 


எனவே, கர்த்தர்‌, மோசேயிடம்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குள்‌, அந்த 
கானானியர்களை எதிர்த்துப்‌ போர்‌ செய்யத்‌ தகுதியான இருபது வயதுக்கு 


மேலான ஆண்களின்‌ எண்ணிக்கையை எடுக்கச்‌ சொன்னார்‌. 


பக்கம்‌ | 2 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - எண்ணாகமம்‌ 


அவர்களின்‌ எண்ணிக்கை எவ்வளவாயிருந்தது? -எண்ணாகமம்‌ 1:45-46 - 
ஆறு இலட்சத்து மூவாயிரத்து, ஐநூற்று ஐம்பது பேர்‌. லேவியர்கள்‌, அந்த 
யுத்த நாட்களிலும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ தொடர்ந்து வேலை 
செய்யும்படிக்கு, அவர்களுக்கு மட்டும்‌ கர்த்தர்‌ ஒரு விதிவிலக்கைக்‌ 
கொடுத்திருந்தார்‌. அவர்கள்‌ யுத்தத்திற்குச்‌ செல்ல அவசியமில்லாமலிருந்தது. 
எனவே லேவிய ஆண்களின்‌ எண்ணிக்கை சேர்க்கப்படவில்லை. 


4. இரண்டாவது எண்ணிக்கை 
நாம்‌ இந்த எண்ணாகமம்‌ புத்தகத்தைத்‌ தொடர்ந்து வாசித்துக்‌ கொண்டு 
வரும்போது, கர்த்தர்‌ இன்னொருமுறை, யுத்தத்துக்குத்‌ தகுதியான இருபது 
வயதுக்கு மேலாக இருந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய ஆண்களின்‌ 
எண்ணிக்கையைத்‌ திரும்பவும்‌ எடுக்கச்‌ சொல்லி மோசேயிடம்‌ சொல்லுகிறதை 
நாம்‌ பார்க்கிறோம்‌. 


5. கர்த்தர்‌ ஏன்‌ இப்படி இரண்டாவது முறையும்‌, யுத்த புருஷர்களின்‌ 
எண்ணிக்கையை எடுக்கச்‌ சொன்னார்‌? இந்த இரண்டு எண்ணிக்கைகளுக்கும்‌ 
நடுவில்‌, ஒரு மிக முக்கியமான சம்பவம்‌ நடந்திருந்தது. அது என்ன? 


முதலாவது மூறை எண்ணிக்கை எடுத்த சில நாட்களுக்குப்‌ பின்பு, 
கர்த்தர்‌ அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களைக்‌ கானான்‌ தேசத்துக்குள்‌ தைரியமாகச்‌ 
சென்று அவர்களைக்‌ கானானியரோடு யுத்தம்‌ செய்ய உற்சாகப்படுத்தும்படி, 
மோசேயிடம்‌, ஒரு காரியத்தைச்‌ செய்யச்‌ சொன்னார்‌. அது என்ன? 


6. இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும்‌, ஒவ்வொருவராக, 
பன்னிரண்டு பிரபுக்களைத்‌ தெரிந்தெடுத்து, அவர்களை இரகசியமாக, கானான்‌ 
தேசத்துக்குச்‌ சென்று, அந்த தேசத்தை வேவு பார்த்து, அது எவ்வளவு 
மேன்மையான தேசம்‌ என்பதை, இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு எடுத்துச்‌ சொல்லி, 
அவர்களை உற்சாகப்படுத்தும்படி, கர்த்தர்‌ மோசேயிடம்‌ கூறினார்‌. 


அப்படியே மோசே, பன்னிரெண்டு புருஷர்களைத்‌ தெரிந்தெடுத்து 
அனுப்பினான்‌. அவர்கள்‌ கானான்‌ தேசத்துக்குள்ளே சென்று, நாற்பது 
நாளளவும்‌, வேவு பார்த்துத்‌ திரும்பினார்கள்‌ - எண்ணாகமம்‌ 13:25 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - எண்ணாகமம்‌ - பக்கம்‌ | 3 


அவர்கள்‌ வரும்போது, கானான்‌ தேசத்திலிருந்து, இரண்டு பேர்‌ சேர்ந்து ஒரு 
பெரிய குலை திராட்சப்‌ பழங்களை ஒரு தடியிலே கட்டிச்‌ சுமந்து கொண்டு 
வந்து காட்டி, அது அவ்வளவு செழிப்புள்ள தேசம்‌ என்று இஸ்ரவேல்‌ 
ஜனங்களிடம்‌ காண்பித்தார்கள்‌.-எண்ணாகமம்‌ 13:26 


ஆனால்‌ அவர்கள்‌ சொன்னது என்ன? 

எண்ணாகமம்‌ 13:27-33- அவர்களில்‌ பத்துப்பேர்‌ அந்த தேசம்‌ பாலும்‌, தேனும்‌ 
ஓடுகிற தேசம்தான்‌. ஆனால்‌ அங்கே உள்ள ஜனங்களோ, பலவான்கள்‌ 
அங்கே இராட்சதர்களும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களை எதிர்க்க நம்மால்‌ கூடாது 
என்று கர்த்தரை நம்பாமல்‌, அவிசுவாசத்தோடு, ஒரு துர்ச்செய்தியை 


அவர்களிடம்‌ பரப்பினார்கள்‌. 


மீதி இரண்டு பேரான யோசுவாவும்‌,காலேபுமோ, அந்த தேசத்தின்‌ குடிகளுக்கு 
நீங்கள்‌ பயப்படவேண்டியதில்லை. கர்த்தர்‌ நம்மேல்‌ பிரியமாயிருந்தால்‌, அந்த 
தேசத்திலுள்ளவர்களை அழித்துப்போட நமக்கு உதவிசெய்வார்‌. அந்த 
பலவான்களைப்‌ பற்றி பயப்படவேண்டியதில்லை என்று கர்த்தர்‌ மேல்‌ 
விசுவாசம்‌ நிறைந்தவர்களாய்க்‌ சொன்னார்கள்‌. 


அப்பொழுது அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ என்ன செய்தார்கள்‌? அவர்கள்‌ 
யோசுவாவின்‌ மேலும்‌, காலேபின்‌ மேலும்‌ கல்லெறிந்து அவர்களைக்‌ கொலை 
செய்யப்‌ பார்த்தார்கள்‌. 


அந்த பத்துப்பேர்‌ சொன்ன துர்ச்செய்தியின்‌ விளைவு என்ன? -எண்ணாகமம்‌ 
14:1-5 - இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌, கூக்குரலிட்டுப்‌ புலம்பி, அன்று இரவு 
முழுவதும்‌ அழுது கொண்டு, நாங்கள்‌ பட்டயத்தால்‌ மடியும்படிக்கும்‌, 
எங்களுடைய மனைவிகளும்‌, பிள்ளைகளும்‌, கானானியரின்‌ 
கொள்ளையாகும்படிக்கும்‌, கர்த்தர்‌ எங்களை அந்த தேசத்துக்குக்‌ கொண்டு 
போவது என்ன என்று கூறி கர்த்தருக்கு விரோதமாக முறையிட்டார்கள்‌. 


7. எனவே, கர்த்தர்‌ இயேசுவானவருக்கு ஒரு தேசத்தை ஆயத்தம்‌ செய்து 
கொடுக்கும்படிக்கு, சுமார்‌ நான்கு நூற்றாண்டுகளாக எடுத்து வந்த முயற்சிகள்‌ 
அனைத்தும்‌, வீணாகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே கர்த்தர்‌ 


என்ன செய்தார்‌? 


எண்ணாகமம்‌ 14:26-34- அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அவிசுவாசமாய்‌ 
பேசியதினிமிததம்‌, அவர்களில்‌ இருபது வயதுக்கு மேலாக எண்ணப்பட்டவர்கள்‌ 
அனைவரும்‌, அந்த வனாந்தரத்திலேயே விழுந்து செத்துப்‌ போவார்கள்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கு அந்த வனாந்தரத்திலேயே 
சுற்றித்திரிந்த பின்பு அவர்களுடைய பிள்ளைகளே, கானானுக்குள்‌ 


பக்கம்‌ 14 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - எண்ணாகமம்‌ 


பிரவேசிப்பார்கள்‌ என்றும்‌ ஒரு பெரிய தண்டனையை அவர்களுக்கு 
வழங்கினார்‌. 


அதோடு அந்த துர்ச்‌ செய்தியை இஸ்ரவேல்‌ மக்களிடம்சொல்லி, 
அவர்களைத்‌ தமக்கு விரோதமாய்‌ முறுமுறுக்கச்‌ செய்த, அந்த பத்து 
வேவுக்காரர்களையும்‌, கர்த்தர்‌ ஒரு வாதையினால்‌ சாகப்பண்ணினார்‌. - 
எண்ணாகமம்‌ 14:36,37. ஆனால்‌ கர்த்தர்‌ மேல்‌ நம்பிக்கை வைத்து, விசுவாச 
வார்த்தைகளைப்‌ பேசிய யோசுவாவையும்‌, காலேபையுமோ கர்த்தர்‌ அந்த 
வாதையினால்‌ அழிக்கப்பட்டு விடாதபடிக்கு, அவர்களைக்‌ காப்பாற்றினார்‌. 
எண்ணாகமம்‌ 14:38 


8. எனவே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே, அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கு, 
அந்த வனாந்தரத்திலேயே சுற்றித்‌ திரிந்த இஸ்ரவேலர்களின்‌ அந்த சந்ததியார்‌ 
அனைவரும்‌ மரித்துப்போன பின்பு, அடுத்த தலைமுறை இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைக்‌ கானானுக்குள்‌ கொண்டு செல்லக்‌ கர்த்தர்‌ சித்தங்‌ கொண்டார்‌. 
எனவே, திரும்ப ஒருமுறை, இருபது வயதுக்குமேல்‌ இருந்த, யுத்த 
புருஷர்களின்‌ எண்ணிக்கையைக்‌ கர்த்தர்‌ மோசேயிடம்‌ எடுக்கச்‌ சொல்லுகிறார்‌. 
எனவே தான்‌ இந்த இரண்டாவது எண்ணிக்கை எடுக்கப்பட்டது. 


9. மூன்றாவது, மற்றும்‌ நான்காவது எண்ணிக்கைகள்‌ 


இவைகளைக்‌ கர்த்தர்‌, நாம்‌ ஏற்கனவே கற்றுக்கொண்ட இரண்டு 
எண்ணிக்கைகளுக்கும்‌ நடுவில்‌, மோசேயிடம்‌ எடுக்கச்‌ சொல்லியிருந்தார்‌. 
அவைகள்‌ எதற்காக எடுக்கப்பட்டன? -எண்ணாகமம்‌ 3:41-51 


கர்த்தர்‌, வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குப்‌ 
பத்துக்கற்பனைகளைக்‌ கொடுக்கும்‌ முன்பாக, என்ன சொல்லியிருந்தார்‌ 
யாத்திராகமம்‌ 3:2 - இஸ்ரவேலின்‌ குடும்பங்களில்‌, கர்ப்பந்திறந்து, பிறக்கிற 
முதற்பேரான பிள்ளைகள்‌, ஒவ்வொருவரையும்‌ தமக்கென்று பரிசுத்தப்படுத்த 
வேண்டும்‌ என்று கட்டளையிட்டிருந்தார்‌. 


அதே போல, இஸ்ரவேலர்களின்‌ மிருகங்களில்‌ கர்ப்பந்திறந்து பிறக்கிற 
ஒவ்வொரு மிருக ஜீவனையும்‌, தமக்கென்று பரிசுத்தப்படுத்தவும்‌ 
சொல்லியிருந்தார்‌. அதாவது அவைகள்‌ பலியாகக்‌ கர்த்தருக்குச்‌ செலுத்தப்பட 
வேண்டும்‌, அல்லது அவைகளை அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ சொந்த 
உபயோகத்துக்கென்று, பயன்படுத்திக்கொள்ளாமல்‌ இருக்கவேண்டும்‌ என்பதே 
அதன்‌ கருத்து ஆகும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - எண்ணாகமம்‌ - பக்கம்‌ (5 


ஆனால்‌, எண்ணாகமம்‌ புத்தகத்‌ துக்கு வருமுன்பே, தம்முடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ சகல பணிகளையும்‌ செய்யும்படிக்குக்‌ கர்த்தர்‌ 
லேவியர்களைப்‌ பிரித்தெடுத்திருந்தார்‌. - எண்ணாகமம்‌ 3:1-45. 


எனவே, கர்த்தர்‌ லேவி கோத்திரத்திலிருந்த எல்லா ஆண்களையும்‌ 
தம்முடைய ஊழியத்தைச்‌ செய்யும்படிக்குப்‌ பிரித்தெடுத்து விட்டதால்‌, 
அவருக்கு மற்றக்‌ கோத்திரங்களின்‌ கர்ப்பந்திறந்து பிறக்கிற 
முதற்போரானவர்கள்‌ அதற்கப்புறம்‌ அவசியம்‌ இல்லாமலிருந்தது. 


ஆகையால்‌, கர்த்தர்‌ மோசேயிடம்‌ ஒரு பக்கம்‌ எல்லா இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களிலும்‌ இருந்த, ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட வயதுள்ள 
முதற்பேோரன ஆண்பிள்ளைகளின்‌ எண்ணிக்கையையும்‌, இன்னொரு பக்கம்‌, 
லேவியர்களுக்குள்‌ இருந்த அனைத்து மக்களிலும்‌, ஒரு மாதம்‌ முதல்‌ அதற்கு 
மேற்பட்ட வயதையுடைய ஒவ்வொரு ஆண்பிள்ளையின்‌ எண்ணிக்கையையும்‌ 
எடுக்கச்‌ சொன்னார்‌. 


அப்பொழுது இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்‌ முதற்பேரான 
ஆண்பிள்ளைகளின்‌ எண்ணிக்கை, லேவி கோத்திரத்தின்‌ மொத்த 
ஆண்பிள்ளைகளின்‌ எண்ணிக்கையை விட இருநூற்று எழுபத்து மூன்று பேர்‌ 
அதிகமாயிருந்ததால்‌, அந்த கூடுதல்‌ எண்ணிக்கையில்‌ உள்ளவர்கள்‌, 
கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்ய அவசியமில்லாதிருந்தால்‌, அவர்களுக்கு 
ஈடாக, குடும்பம்‌ ஒன்றுக்கு ஐந்து சேக்கல்‌ தொகையை, ஆரோனுக்கு 
மீட்புப்பணமாகக்‌ கொடுக்கச்‌ சொல்லுகிறார்‌. 


எனவே, இதைச்‌ செய்வதற்காகவே இந்த மூன்றாம்‌, நான்காம்‌ 
எண்ணிக்கையைக்‌ கர்த்தர்‌ எடுக்கச்‌ சொல்லியிருந்தார்‌. 


10. ஐந்தாவது எண்ணிக்கை - 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ செய்யும்‌ சகல பணிவிடை வேலைகளையும்‌, 
சுமைகளின்‌ வேலைகளையும்‌ செய்வதற்கு, லேவியர்‌ மத்தியில்‌ முப்பது 
வயதுக்கு மேல்‌, ஐம்பது வயதுக்குள்ளானவர்களின்‌ எண்ணிக்கையைக்‌ கர்த்தர்‌ 
மோசேயிடம்‌ எடுக்கச்‌ சொன்னார்‌. அது எவ்வளவாயிருந்தது? -எண்ணாகமம்‌ 


4:46-48 - எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பது பேர்‌. 


பக்கம்‌ | 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - எண்ணாகமம்‌ 


11. அடுத்து இந்த ஐந்து எண்ணிக்கைகளின்‌ நடுவில்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ நடந்த சில முக்கியமான சம்பவங்களைப்‌ பற்றியும்‌ மோசே இந்தப்‌ 
புத்தகத்தில்‌ எழுதுகிறார்‌. அவைகளில்‌ சிலவற்றைக்‌ கற்றக்கொள்ளுவோம்‌. 


i. முதலாவது சம்பவம்‌ - எண்ணாகமம்‌ 11:4-6 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, பல முறை கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
மோசேக்கு விரோதமாகவும்‌ முறுமுறுத்தார்கள்‌. 


அப்படி முறுமுறுத்த சம்பவங்களில்‌ ஒன்றுதான்‌, இந்த வசனங்களில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


இந்த முறை எதற்காக முறுமுறுத்தார்கள்‌. தாங்கள்‌ எகிப்திலிருந்து 
புறப்பட்டு வந்தது முதல்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு மன்னாவை மட்டுமே 
கொடுக்கிறார்‌ - ஆனால்‌ இறைச்சி எதையுமே தரவில்லை என்பதற்காக. 


கர்த்தர்‌ அவர்களுக்கு இறைச்சியைக்‌ கொடுத்தாரா? ஆம்‌ - அவர்கள்‌ 
திருப்தியாகப்‌ புசிக்குமளவுக்குக்‌ கொடுத்தார்‌. -எண்ணாகமம்‌ 11:31,32. 


ஆனால்‌ அப்படி இறைச்சியை இச்சித்து, தமக்கு விரோதமாக 
முறுமுறுத்தவர்களைக்‌ கர்த்தர்‌ என்ன செய்தார்‌? -எண்ணாகமம்‌ 11:33. 
அவர்களை ஒரு பெரும்‌ வாதையால்‌ அழித்தார்‌. 


அடுத்து மோசேக்கும்‌, ஆரோனுக்கும்‌ விரோதமாக அவர்கள்‌ எப்படி 
முறுமுறுத்தார்கள்‌? -எண்ணாகமம்‌ 16:1-3 அதற்குக்‌ கர்த்தர்‌ கொடுத்த 
தண்டனை என்ன? எண்ணாகமம்‌ 16:32-34.கர்த்தரால்‌ ஊழியத்துக்கு 
அழைக்கப்பட்டிருந்த மோசேக்கும்‌, ஆரோனுக்கும்‌ விரோதமாக முறுமுறுத்த, 
கோராகு, தாத்தான்‌, அபிராம்‌, ஆகியோரையும்‌ அவர்கள்‌ குடும்பத்தில்‌ உள்ள 
எல்லாரையும்‌, அவர்களுடைய எல்லா உடைமைகளையும்‌, உயிரோடேயே பூமி 
விழுங்கிப்போகும்படியாக, அவர்கள்‌ நின்றுகொண்டிருந்த இடத்தில்‌ உள்ள 
பூமியைப்‌ பிளந்தார்‌. 


எனவே, இந்த சம்பவங்களின்‌ மூலம்‌, எண்ணாகமம்‌ புத்தகத்தின்‌ 
வழியாக, கர்த்தர்‌ நமக்குக்‌ கற்றுக்கொடுக்கிற பாடம்‌ என்ன? நாம்‌ ஒரு 
போதும்‌, கர்த்தருக்கு விரோதமாகவோ, கர்த்தருடைய எந்த 
ஊழியக்காரருக்கும்‌ விரோதமாகவோ, முறுமுறுக்கக்‌ கூடாது. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - எண்ணாகமம்‌ - பக்கம்‌ 


11. இரண்டாவது சம்பவம்‌ -எண்ணாகமம்‌ 20:8-13- 


ஒரு முறை இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌ குடிக்கத்‌ தண்ணீர்‌ கிடைக்காமல்‌ 
போனபோது, கர்த்தர்‌ மோசேயிடம்‌, ஒரு கண்மலையைப்‌ பார்த்துப்‌ பேசச்‌ 
சொன்னார்‌. 


ஆனால்‌ மோசேயோ, தான்‌ பேசினால்‌ ஒரு வேளை தண்ணர்‌ 
வராவிட்டால்‌, தன்னை அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கொன்று போடுவார்களோ 
என்று பயந்து, கர்த்தர்‌ மேல்‌ இருந்த அவிசுவாசத்தால்‌, அந்த மலையைத்‌ தன்‌ 
கையில்‌ இருந்த கோலினால்‌ அடித்து விட்டான்‌. உடனே தண்ணீர்‌ வந்து 
விட்டாலும்‌, கர்த்தர்‌ துக்கப்பட்டு, தம்மோடு நெருங்கி ஜீவித்துக்‌ கொண்டிருந்த, 
மோசேயும்‌, ஆரோனும்‌ கூட, தம்மேல்‌ விசுவாசத்தைக்‌ காண்பிக்காமல்‌ போய்‌ 
விட்ர்களே என்று மனமுடைந்து, அவர்கள்‌ இரண்டு பேருக்கும்‌ 
தண்டனைகளை வழங்கினார்‌. 


ஆரோனுக்கு கர்த்தர்‌ வழங்கிய தண்டனை என்ன? எண்ணாகமம்‌ 21:23-28 
- அவனைச்‌ சீக்கிரத்திலேயே மரணமடையச்‌ செய்தார்‌. 


மோசேக்குக்‌ கர்த்தர்‌ கொடுத்த தண்டணை என்ன? -எண்ணாகமம்‌ 27:12- 
14 - அவன்‌ கானான்‌ தேசத்தை ஒரு மலையில்‌ மேல்‌ ஏறிப்‌ பார்த்த பின்பு, 
அவனும்‌ மரித்து விடுவான்‌, என்றும்‌, அவன்‌ கானானுக்குள்‌ செல்ல மாட்டான்‌ 
என்பதுமே. 


பின்பு ஒரு முறை, மோசே, கர்த்தரிடம்‌ தன்னைக்‌ கானானுக்குள்‌ 


பிரவேசிக்க அனுமதி கேட்டு வேண்டிக்கொண்ட போதும்‌, கர்த்தர்‌ அதைக்‌ 
குறித்துத்‌ தம்மிடம்‌ பேசவேண்டாம்‌ என்றும்‌ கூறிவிட்டார்‌. -உபாகமம்‌ 3:26,27 


111. மூன்றாவது சம்பவம்‌ - எண்ணாகமம்‌ 22 - 25 அதிகாரங்கள்‌. - 


பிலேயாம்‌ என்ற ஒரு தீர்க்கதரிசியின்‌ காரியங்கள்‌, இந்தப்‌ பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றன. 


இவன்‌ ஒரு புறம்‌, கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேட்கக்‌ கூடிய 
கிருபையைப்‌ பெறிருந்தவன்‌. ஆனால்‌ மறுபக்கத்திலோ, பணப்‌ பேராசை 
பிடித்திருந்தவன்‌. 


7 


பக்கம்‌ | 8 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - எண்ணாகமம்‌ 


12. 


அவன்‌ ஒரு முறை, கர்த்தர்‌ அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார்‌ என்பதை நன்றாக அறிந்திருந்தாலும்‌, பாலாக்‌ 
என்ற ஒரு மோவாபிய ராஜாவிடமிருந்து பணத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளுவதற்காக, அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களை என்ன செய்ய 
வைத்தால்‌, கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிப்பார்‌ என்ற ஒரு துர்‌ ஆலோசனையை 
அந்த ராஜாவுக்குக்‌ கொடுத்தான்‌. 


அவன்‌ சொன்னது என்ன? - மோவாபியப்‌ பெண்களை, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோடு வேசித்தனம்‌ செய்ய தாராளமாக அனுப்பச்‌ சொல்லி ஒரு 
ஆலோசனை கொடுத்தான்‌. அப்பொழுது அந்த மோவாபியப்‌ பெண்கள்‌ மூலம்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ விக்கிரகங்களை வணங்கத்‌ துவங்குவார்கள்‌. 
அப்பொழுது கர்த்தரே அவர்களை அழித்துப்போடுவார்‌ என்றான்‌. 


அந்த பாலாக்‌ ராஜா அப்படியே செய்தான்‌. அதினிமித்தம்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மேல்‌ மூண்டது. எனவே கர்த்தர்‌ ஒரு 
வாதையை அவர்கள்‌ மீது அனுப்பினார்‌. அதன்‌ மூலம்‌ இறந்தவர்கள்‌ இருபத்து 
நாலாயிரம்‌ பேர்‌ - எண்ணாகமம்‌ 25:1-9. 


ஆனால்‌ இந்தத்‌ தீர்க்கத்தரிசி, இயேசுவானவர்‌ இந்த பூமியில்‌ வந்து 
பிறக்கப்போவதைப்‌ பற்றிய ஒரு தீர்க்க தரிசனத்தையும்‌ கூறினான்‌. அது 
என்ன? - எண்ணாகமம்‌ 24:17-19 -இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல்‌ பிறக்கும்‌ 
என்றான்‌. அதாவது இயேசுவானவர்‌ ஒரு ராஜாவாக இந்த பூமியில்‌ பிறப்பார்‌ 


என்பதே. 


எனவே, இந்த எண்ணாகமம்‌ புத்தகத்தின்‌ மூலம்‌, கர்த்தர்‌ இயேசுவானவரைப்‌ 
பற்றி நமக்கு அறிவிக்கும்‌ சத்தியம்‌ என்ன? இயேசுவானவர்‌ இந்த பூமியில்‌ 
பிறக்கும்‌ போதே ஒரு ராஜாவாகப்‌ பிறப்பார்‌ என்பதே. 


13. 


14. 


15. 


16. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - உபாகமம்‌ - பக்கம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 1 - பகுதி 5 


உபாகமம்‌ 


கானான்‌ தேசம்‌ எகிப்திலிருந்து சுமார்‌ நானூறு கிலோ மீட்டர்‌ தூரத்தில்தான்‌ 
இருந்தது. 


எனவே, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, தாங்கள்‌ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து, 
பதினோரே நாட்களிலேயே கானானைச்‌ சென்று அடைந்திருக்க முடியும்‌. 


ஆனால்‌ என்ன நடந்திருந்தது? - அவர்களுடைய அவிசுவாசத்தினிமித்தமும்‌, 
அவர்களுடைய முரட்டாட்டங்களினிமித்தமும்‌, சுமார்‌ நாற்பது வருடங்கள்‌, ஒரு 
வனாந்தரத்திலேயே சுற்றித்‌ திரிந்து கொண்டிருந்தவர்களாகப்‌ போகும்படி 
நேரிட்டது என்பதை நாம்‌ அறிவோம்‌. 


அந்த நாற்பது ஆண்டுகளுக்குள்‌, எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்களில்‌ 
இருபது வயதுக்கு மேலானவர்களாயிருந்த அனைவரும்‌ மரித்துப்‌ போனார்கள்‌. 
எனவே அடுத்த தலைமுறையினர்தான்‌ கானானுக்குள்‌ செல்ல ஆயத்தப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 


அவர்களில்‌ அநேகருக்கு, தங்களுடைய முந்தைய தலைமுறையினர்களுடைய 
காலத்தில்‌ நடந்திருந்த அநேக சம்பவங்கள்‌ தெரியாது. 


எனவே, அவர்களுக்கு அந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்துவதற்க்காக மோசே 
எழுதிக்‌ கொடுத்திருந்ததுதான்‌, இந்த உபாகமம்‌ புத்தகம்‌. 


ஆனால்‌ நாம்‌ அவைகளில்‌ பல சம்பவங்களை ஏற்கனவே, ஆதியாகமம்‌ 
புத்தகத்திலிருந்து எண்ணாகமம்‌ புத்தகம்‌ வரை உள்ள புத்தகங்களைக்‌ 
கற்றுக்கொண்ட போது, அறிந்து கொண்டதால்‌, கூடுதலாக, இந்த உபாகமம்‌ 
புத்தகத்தில்‌ மோசே எழுதியுள்ள சில காரியங்களை மட்டும்‌ கற்றுக்‌ 
கொள்ளுவோம்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தினமும்‌ மூன்று வேளை ஜெபம்‌ செய்வார்கள்‌. அந்த 
நேரங்களில்‌ அவர்கள்‌ உபாகமம்‌ 6:49, உபாகமம்‌ 11:13-211 ஆகிய 
பகுதிகளைச்‌ சொல்லி, அந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள்‌. அதற்கு “ஷீமா” 
என்று பெயர்‌. 


1 


பக்கம்‌ | 2 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - உபாகமம்‌ 


அதோடு, அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இந்த வசனங்களை எழுதி, ஒரு சிறிய 
தோல்‌ பைக்குள்‌ வைத்துத்‌ தைத்து, அதைத்‌ தங்கள்‌ நெற்றிகளிலோ, அல்லது 
இடது முழங்கைக்கு மேலாகவோ, வைத்துக்‌ கட்டிக்கொள்ளுவார்கள்‌. 


இன்னுமாக, அவர்கள்‌, அந்த வசனங்களை எழுதி, அதை ஒரு சிறிய செம்பு 
டப்பாவுக்குள்ளாகவோ, அல்லது வெண்கல டப்பாவுக்குள்ளாகவோ, அடைத்து, 
அவைகளைத்‌ தங்கள்‌ வீட்டின்‌ தலைவாசலின்‌ வலது புற நிலைக்காலின்‌ மேல்‌ 
மாட்டியும்‌ வைப்பார்கள்‌. இது இஸ்ரவேலர்களின்‌ பாரம்பரியங்களில்‌ ஒன்றாக 
இருந்தது. 


இவைகளை, அந்த சந்ததியாருக்கு எழுதிக்‌ கொடுத்ததின்‌ மூலம்‌, தங்கள்‌ 
முன்னோர்கள்‌ செய்து வந்த அந்த பாரம்பரியங்களைத்‌ தொடர்ந்து செய்து 
வரும்படியாக அவர்களுக்கு மோசே நினைவுபடுத்துகிறார்‌. இப்படி இன்னும்‌ 
பல காரியங்களை அவர்களுக்கு நினைவுபடுத்தியதோடு, மோசே 
இந்தப்புத்தகத்தில்‌ கூடுதலாக எழுதுகிற காரியங்கள்‌ என்ன? 


17. முதலாவதாக - உபாகமம்‌ 25:1-3 - ஒருவனை நியாயம்‌ விசாரித்து, அவனுக்கு 
தண்டனை கொடுப்பதாயிருந்தால்‌, அவனை நாற்பது அடிகளுக்கு மேல்‌ 
அடிக்கக்‌ கூடாது என்று கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 

18. இரண்டாவதாக - உபாகமம்‌ 27 ம்‌ அதிகாரத்தில்‌, யார்‌ யாரெல்லாம்‌ 
சபிக்கப்பட்டவர்கள்‌ என்ற ஒரு பட்டியலைக்‌ கர்த்தர்‌ தருகிறார்‌. 

1. வசனம்‌ 15 - வார்ப்பிக்கப்பட்ட, அல்லது கைவேலையாகச்‌ செய்யப்பட்ட 
எந்த விக்கிரகத்தையும்‌ உண்டுபண்ணுகிறவன்‌. 

11. வசனம்‌ 16 - தன்‌ தகப்பனையும்‌, தாயையும்‌ தூஷிக்கிறவன்‌. 

111. வசனம்‌ 17 - பிறனுடைய எல்லைக்குறியை, நகர்த்தி வைப்பவன்‌. 

i. வசனம்‌ 18 - பார்வையற்ற ஒரு நபரை, வழிதப்பச்‌ செய்கிறவன்‌. 

3. வசனம்‌ 19 - பரதேசி, த்‌ விதவைகள்‌, ஆகியோரின்‌ 

நியாயத்தைப்‌ புரட்டிப்‌ போடு 

vi. வசனங்கள்‌ 20 - 23 - தன்‌ மாற்றாந்தாயோடோ, எந்த மிருகங்களுட 

னுமோ, அல்லது நெருங்கின உறவினர்களோடோ உடலுறவு செய்கிறவன்‌. 

vii. வசனம்‌ 24 - ஒளிப்பிடத்தில்‌ பிறரைக்‌ கொலை செய்கிறவன்‌. 

ஈம்‌. வசனம்‌ 25 - குற்றமில்லாதவனைக்‌ கொலை செய்யும்படி, பரிதானம்‌ 

வாங்குகிறவன்‌. 

1. வசனம்‌ 26 - கர்த்தருடைய நியாயப்‌ பிரமாண வார்த்தைகளுக்குக்‌ 


கீழ்ப்படியாதவன்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 5 - பழைய ஏற்பாடூ - உபாகமம்‌ - பக்கம்‌ | 3 


இவர்கள்‌ அனைவரும்‌, சபிக்கப்பட்டவர்களாய்‌ இருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
கூறுகிறார்‌. எனவே, புதிய ஏற்பாடின்‌ விசுவாசிகளாகிய நாமும்‌, இந்தக்‌ 
காரியங்களில்‌ எதையும்‌ செய்து விடக்கூடாது. 


19. மூன்றாவதாக - உபாகமம்‌ 23:1-3 - மூன்று வகையான இஸ்ரவேலர்கள்‌, 
கர்த்தருடைய சபைக்குள்‌ பிரவேசிக்கக்‌ கூடாது என்று கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறார்‌. யார்‌ அவர்கள்‌? 

1. கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர்கள்‌, விதையடிக்கப்பட்டவர்கள்‌. 

11. வேசிப்பிள்ளைகள்‌. 

1114. அம்மோனியர்கள்‌, மோவாபியர்கள்‌. 


20. இந்த மோசேக்கு நடந்தது என்ன? - 
உபாகமம்‌ 34:1-4 - கர்த்தர்‌ இந்த வசனங்களில்‌ மோசேயை ஒரு மலையின்‌ 
மேல்‌ ஏறி, கானான்‌ தேசத்தை யோர்தானின்‌ கிழக்குக்‌ கரையிலிருந்தே 
பார்த்துக்‌ கொள்ளச்‌ சொல்லுகிறார்‌. ஏன்‌? 


அவன்‌ ஒருமுறை, கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, தன்னுடைய 
அவிசுவாசத்தினிமித்தம்‌, ஒரு தவறைச்‌ செய்திருந்தான்‌. எனவே அதற்குத்‌ 
தண்டனையாகக்‌ கர்த்தர்‌, அவனிடம்‌, நீ கானான்‌ தேசத்துக்குள்‌ செல்ல 
மாட்டாய்‌ என்று கூறியிருந்தார்‌. எனவே அவனை அந்த வனாந்தரத்தில்‌ 
இருந்த ஒரு மலையின்‌ மேலிருந்தே, பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற கானான்‌ 
தேசத்தைப்‌ பார்த்துக்‌ கொள்ளச்‌ சொல்லுகிறார்‌. 


மோசே செய்திருந்த தவறு என்ன என்பதை, நாம்‌ எண்ணாகமம்‌ புத்தகத்தைக்‌ 
கற்றுக்கொண்டபோது, அறிந்து கொண்டோம்‌. - எண்ணாகமம்‌ 20:2,7-12- 


மோசே சுமார்‌ நாற்பது வருடங்களாக கர்த்தரோடு முகமுகமாகப்‌ பேசி, 
அவருடைய ஊழியத்தைச்‌ செய்து வந்தவன்தான்‌. கர்த்தரே அவனைப்‌ பற்றி 
அவன்‌ என்‌ வீட்டில்‌ எங்கும்‌ உண்மையுள்ளவன்‌ என்று நற்சாட்சி 


சொடுத்திருந்தவர்தான்‌. ஆனாலும்‌ அவனுக்கே கர்த்தர்‌ இப்படிப்பட்ட 
தண்டனையைக்‌ கொடுத்துவிட்டாரே என்று நமக்குச்‌ சிந்தனைகள்‌ வரும்‌. 


ஆனால்‌, கர்த்தருடைய பார்வையில்‌, ஒரு சிறு அவிசுவத்தினால்‌ ஏற்பட்ட 
கீழ்ப்படியாமை கூட, எவ்வளவு பெரிய குற்றமாயிருக்கிறது என்பதை நாம்‌ 
இந்த சம்பவத்தின்‌ மூலம்‌ கற்றுக்‌ கொள்ளுகிறார்‌. 


எனவே, நமக்குப்‌ பாடம்‌ என்ன? நாமும்‌ அவிசுவாசமான எந்த 
வார்ததைகளையும்‌ ஒரு போதும்‌ பேசவும்‌ கூடாது, எந்த செயல்களையும்‌ 
ஒருபோதும்‌ செய்து விடவும்‌ கூடாது என்பதுதான்‌. 


பக்கம்‌ | 4 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 1 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - உபாகமம்‌ 


21. 


22 


23. 


ஆனால்‌, அப்படி மோசேயினுடைய உலக வாழ்க்கை முடியும்‌ வரை, அவனுக்குக்‌ 
கானானுக்குச்‌ செல்லும்‌ அனுமதியைக்‌ கர்த்தர்‌ கொடுக்காவிட்டாலும்‌, அவனுடைய 
மரணத்துக்குப்‌ பின்பு, அவனைக்‌ கானானுக்குள்‌ பிரவேசிக்கச்‌ செய்தார்‌. 


எப்படி? மத்தேயு 17:1,2. அவனும்‌, எலியாவும்‌, இயேசுவானவரோடு பேசி, 
உறவாடச்செய்த சம்பவம்‌, கானான்‌ தேசத்திலிருந்த ஒரு மலையின்‌ மேல்தான்‌ 
நடந்தது. 


மோசேயின்‌ மரணம்‌ - 

உபாகமம்‌ 34:5,6 - மோசே மரித்த போது, கர்த்தரே அவனுடைய 
சரிரத்தை அடக்கம்‌ செய்தார்‌. ஆனால்‌, அவனுடைய சரீரத்தைத்‌ தாம்‌ எந்த 
இடத்தில்‌ அடக்கம்‌ செய்துள்ளார்‌ என்று யாருக்குமே கர்த்தர்‌ 
தெரியதப்படுத்தவில்லை. காரணம்‌ என்ன? 


மோசே, இஸ்ரசேவல்‌ ஜனங்களுக்கு ஒரு பெருந்தரைலவனாக இருந்து, 
சுமார்‌ நாற்பது வருடங்கள்‌, அவர்களோடு கூடவே இருந்து வந்தவன்‌. 


எனவே, அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, அதினிமித்தம்‌, அவனுடைய 
கல்லறையின்‌ மேல்‌ ஒரு பெரிய நினைவு மண்டபத்தையோ, அல்லது ஒரு 
கோபுரத்தையோ கட்டி, அவனை வணங்கத்‌ துவங்கி விடக்கூடாது 
என்பதற்காகவே கர்த்தர்‌, அவனை அடக்கம்‌ செய்திருக்கும்‌ இடத்தை 
யாருக்கும்‌ வெளிப்படுத்தவில்லை. 


இந்த மோசே எழுதியிருக்கும்‌ பல காரியங்களிலும்‌, மிக முக்கியமாக அவன்‌ 
எழுதியிருந்த காரியம்‌ என்ன? 


இயேசுவானவரைப்பற்றி அவன்‌ என்ன தீர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌? - 
உபாகமம்‌ 18:15,18 - “யூதர்களிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியைக்‌ கர்த்தர்‌ எழும்பப்‌ 
பண்ணுவார்‌. அவர்‌ கர்த்தர்‌ சொல்லுகிற காரியங்களையே, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு அறிவிப்பார்‌” என்று ஒரு தீர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌. 


எனவே, இயேசுவானவர்‌ இந்த பூமிக்கு வரும்பொது அவர்‌ ஒரு 
தீர்க்கதரிசியாகவும்‌ வந்து, மனுக்குலத்துக்கு, எதிர்காலத்தில்‌ நடக்க இருக்கிற 
எல்லாக்‌ காரியங்களையும்‌ அறிவிப்பார்‌ என்பதை வெளிப்படுத்துவதே 
பிரதானமாக இந்த உபாகமப்‌ புத்தகத்தின்‌ நோக்கமாகும்‌. 


